கம்பராமாயணச் சுருக்கம் 
ஆரணியகாண்ட உரை . 
தெளிவான பதவுரை கருத்துரை 
இலக்கணக் குறிப்புடன் ; 


* 


மதுரைத் தமிழ் வித்வான் 


ஸ்ரீ : நா . கிருஷ்ணசாமி நாயுடவர்கள் , 


எழுதியது . 


மா . கோபாலகிருஷ்ணக் கோன் , 


புக்ஷாப் , புதுமண்டபம் , மதுரை 


1926 . 


காப்பிரைட் . ) 


( விலைமணா! 


PKINTED AT 


THE EXCELSIOR PRESS , 


MADURA . 


முகவுரை . 


கம்பராமாயணம் : இது “ கம்பர் என்னும் புலவரால் பாடப் 
பெற்றுள்ள ராமாயணம் " என உருபும் பயனும் உடன்தொக்க 
மூன்றாம் வேற்றுமைத் தொகைநிலைத் தொடராகும் . ராமாயணம் 
என்பது ராம் + அயணம் என வடசொற்கள் இரண்டு சேர்ந்துழி 
" இடையுரி வடசொலி னியம்பிய கொளாதவும் " என்னும் சூத்தி 
ரப்படி அகரத்தின் முன் அகரம் வந்து , அவ்விரண்டகரமுங் கெட்டு , 
இடையில் ஓர் ஆகாரத் தோன்றிற்று . இதனைத் தீர்க்கசந்தி பெற்ற 
தொடர்மொழி என்பர் . ராம என்பது தன்னைப் பற்றுதற்கடுத்த 
எல்லா வஸ்துக்களையும் தன்மாமாக்கித் தன்னொடு ரமிக்கச்செய்வ 
தென்னும் பொருளில் வந்தது . அயணம் ( அயநம் ) என்பது கருவி 
யாகவே “ ராமனை அடைதற்கேற்ற கருவியாகிய நூல் என்பது 
இதன் பொருளாயிற்று. இந்நூல் பாலகாண்டம் , அயோத்தியா 
காண்டம் , ஆரணியகாண்டம் , கிஷ்கிந்தாகாண்டம் , சுந்தரகாண் 
டம் , யுத்தகாண்டம் என ஆறு காண்டங்களாக மகாகவியாகிய 
கம்பர் பாடி முடித்தனர் . இதன் பிற்பகுதியாகிய சுந்தரகாண்ட 
மென்பதை இவர் காலத்தவராகிய ஒட்டக்கூத்தரென்னும் புலவர் 
பாடி னரென்ப . அவற்றுள் இது ஆரணியகாண்டத்தில் சில பகுதி .. 
ஆரணியகாண்டம் என்பது ஆரணியத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சியை 
யுணர்த்தும் பாகம் என உருபும் பயனும் உடன் தொக்க ஏழாம் 
வேற்றுமைத் தொகைநிலைத் தொடர் காண்டம் - பிரிவு . 

இனி நாராயண என்கின்ற அஷ்டாட்சர மந்திரத்தின் இரண் 
டாமெழுத்தாகிய ரா என்பதனோடு ‘ நமசிவய என்கின்ற பஞ்சாட் 
சர மந்திரத்தின் இரண்டாமெழுத்தாகிய ம என்பதுங் கூடி ‘ராம் 
என வந்தது பற்றி எல்லா மந்திரங்களினும் இம்மந்திரமே மிகச் 
சிறப்புடைத் தாகையான் இதனைப் பக்தியோடு பாராயணம் பண் 
ணுபவர் அஞ்ஞான மென்கின்ற மலபந்தத்தினின்று விடுபட்டுச் சன 
னம் மரணம் என்கின்ற பிறவிப் பெருங்கடலை நீந்திப் பரம புரு 
ஷார்த்தமாகிய விசிட்டாத்வைதநிலை பெறுவர் எனும் பொருளில் , 


ெ 


Saa 


" நன்மையுஞ் செல்வமும் நாளும் நல்குமே 
தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே 
சென்மமும் மரணமு மின்றித் தீயுமே 

இம்மையே ராமவென் னிரண் டெழுத்தினால் 
என்ற திருவிருத்தத்தால் உணர்த்தப்பெற்றது . 


" கவிச்சக்கரவர்த்தி " என உலகமுழுதும் புகழப்படுகிற இப்புலவர் 
சோழநாட்டின் கண்ணுள்ள திருவழுந்தூரில் உவச்சர் குலத்தின 
ராகிய ஆதித்தன் என்பவருக்குப் புத்திரராக அவதரித்து , திரு 
வெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலென்னும் சிறந்த சீமானால் 
விரும்பி ஆதரிக்கப்பெற்றவர் கல்வியிற் பெரியவர் கம்பர் " என்பது 
முதுமொழி யாதலின் இவர் வாக்குகள் முற்றும் சொல்லும் பொரு 
ளும் பொதிந்து தெள்ளிய பெருங்கருத்தைத் தமதகத்தடக்கி ஓசை 
நயமும் உவமையழகும் ஒருங்கே அமைந்து படிப்போருள்ளத்துட் 
பெருமித வின்பம் பயப்பனவாம் . மேலும் இவர் கவிகளில் பெரும் 
பால்ன முற்றுக்கள் எச்சமபோன்றும் , எச்சங்கள் முற்றுப்போன் 
றும் மூதறிவாளர் அறிவையும் முரணுறச் செய்யு மெனினும் நுணுகி 
யாய்வார்க்கவை முரணாது தொடர்புற்று வியப்பும் மகிழ்வும் 
ஒருங்கே விளைவுறச் செய்வனவாகு 


கும். 


இவைபற்றியே இந்நூலைக் " கம்பர் சூத்திரம் என்பர் பெரி 
யோர் . இவர் காலம் கி - பி -885 ஆண்டுகட்கு முற்பட்டதென்று 
கூறுவர் பலர் . அங்ஙனமாயின் இற்றைக்கு ஓராயிரமாண்டுகட்கு 
முற்பட்டதாகும் . ஆனால் பசுமலை உயர் தரகலாசாலைத் தலைமைத 
தமிழாசிரியர் ஸ்ரீ : நெ . ரா . சுப்பிரமணிய சாமா அவாகள் தாமெழு 
திய கம்பர் சரித்திரத்தில் சான்று கூறியுள்ள பல ஆதாரங்களைக் 
கொண்டு இற்றைக்குச் சற்றேறக்குறைய எண்ணூறு ஆண்டுகட்கு 
முற்பட்டதென்று கூறுவதே ஏற்புடைததாகும் . 


இங்ஙனம் , 
நா . கிருஷ்ணசாமி நாயுடு , 

தமிழ் வித்வான் , 
மதுரை , 


ஸ்ரீமத் கம்பராமாயணம் . 
ஆரணிய காண்டச் சுருக்க உரை . 


அ RE 


SKARA 


கலர் 


கடவுள் வாழ்த்து , 

கலி விருத்தம் . 
பேதியாது நிமிர் போதவுருவம் பிறழ்கிலா 
ஓதியோதி யுணறுந்தொறு முணர்ச்சியுதவும் 
வேதம் வேதியர் விரிஞ்சன்முத லோர்தெரிகிலா 

ஆதிதேவரவ ரெம்மறிவினுக் கறிவரோ. 
பேதியாது - வேறுபடாமல் , கிமீர் - தோன்றி வளர்கின்ற , பேதஉரு 
வம் - பல் வேறு வகை வடிவங்களிலிருந்து , பிறழ்கிலா - ( அவற்றுட் க 
துன்றும் ) பிறிதாகாமல் , ஓதி ஓ A - ( அடுத்தடுத்துப் ) பாராயணஞ் 
செய்து , உணருந்தொறும் - தெளியும்போ தெல்லாம் , உணர்ச்சி உதவும் - 
மெய்யுணர்வை மேலும் மேலும் அளிக்கின்ற , வேதம் - ( இருக் எசுர் சாமம் 
அதர்வணம் என்ற நான்கு ) வேதங்களாலும் , வேதியர் - அவ்வேதங்களைப் 
படித்துணர்ந்த வேதியர்களாலும் , விரிஞ்சன் முதலோர் - பிரம ருத்திராதி 
யராலும் , தெரிகிலா - ஆராய்ந் தறியப்படாமல் நினற , ஆதி தேவரவர் - 
சகல வஸ்துக்களுக்கும் ஓராதியாயும் ஸ்ரீ ராம பிரானாயு மிருக்கின்ற அவர் , 
எம் அறிவினுக்கு - எமது அறிவினுக்கு , அறிவு - அறியப்படும் பொருள் . 

இவ்வாழ்த்துப் புறப்பொருட் பாடாண்படலத்துக் கடவுள் வாழ்த்து 
என்னும் துறையின்பாற்படும் . கம்பநாட்டாழ்வார் தாம் செய்யப் பு தந்த 
இப் பெருங்காப்பியம் இனிது முடிதற்குத் தாம் வழிபடு கடவுளும் , 
எடுத்துக்கொண்ட பொருட்கு ஏற்புடைக் கடவுளுமாகிய அவனையே 
வாழ்த்தல் வேண்டுமாகலின் காண்டந்தோறும் அவன் விஷயமே கூறப் 
புகுந்து , பால காண்டத்தில் அவனது ஸ்வரூப நிலையையும் , புருஷார்த்த 
நிலையையும் கூறி வானின்றிழிந்து என்னுங் கவியால் சர்வேஸ்வரனாகிய 
அவன் ஜகத் சரீர னென்பதுங் கூறி இக் கவியில் அவன் வேதங்களாலும் 
பிரமன் முதலான வங்களாலும் ஆய்ந் துணர்வதற்கரிய பரவஸ்து வென்றுங் 
கூறினார் . இக்கடவுள் வாழ்த்தினால் அவரவர் எடுத்த கருமம் இனிது மூடி 
யுமென்பது பெறப்படும் . 

தறிப்பு : -- நிமிர் பேதம் - அல்வழித் தொடர் ; வினைத் தொகை , பிறழ் 
கிலா, தெரிகிலா - ஈறு கெட்ட எதிர்மறைப் பெயரெச்சங்கள் . இவை 
ஆதி தேவர் என்னும் வினை முதற் பெயர் கொண்டன . உருவம் பிறழ்கி 


2 


லாமை 


எல்லாப் பொருள்களினும் உடலும் உயிருமாய் உயிருள்ளும் உயி 
ருமாய் அந்தர்யாமியாய் இருக்கின்ற தன்மை . பேதியாது நிமிர்தல் - 
தீயில் சூடும் நீரில் குளிரும் போல அவ்வவற்றினின்றும் வேறுபடாதிருத் 
தல் , பேத உருவம் - தேவர் முதல் தாவர மீறாச் சொல்லப்பட்ட சராசர 
ரூபமாகிய எண்பத்து நான்கு லட்ச யோனி பேதங்கள் . உருவம் - ரூப 
மென்னும் வட சொல்லின் திரிபு . 


1. ( ப - ரை ) சித்திரம் - அழகு தங்கிய , குனிசிலை - வளைந்தவில்லை 
யுடைய , குமரர் - ஸ்ரீராமலக்கு மணர்கள் , முத்து - முத்துக்களை , இருத்தி - 
(வரிசையாய்ப் ) பதித்து வைத்து , அவ் - அந்தமுத்துக்கள் , இருந்தனைய . 
இருந்தாற் போன்ற , மொய்க்ககையொடும் - நெருக்கமுற்ற பற்களையுடைய 
( சீதாபிராட்டி ) யுடனும் , அத்திரிப் பெயர் - அத்திரி என்னும் திருநாமம் 
பெற்ற , அருந்தவன் - அரிய தவத்தினையுடைய ( முனிவர் , ) இருந்த - வசித் 
திருக்கின்ற , அமைதி இருப்பிடமாகிய , பத்திரப்பழுமரப் பொழில் - 
இலைகளோடு கூடிய பழுத்தமரங்களையுடைய சோலைகள் , துவன்ற - நெ 
ருங்கிய , பழுவம் - வனத்தினை , ( முனிவராச்சிரமத்தினை ) , சென்று அணு 
கினார் - போய்ச் சேர்ந்தார்கள் . 


குறிப்பு : - முத்து - முக்தா என்னும் வடமொழிச சிதைவு . இருத்தி - 
இருத்த வென்னுஞ் செயவென சசத்துத் திரிபெனினு மொக்கும் . அவ் - 
சுட்டடியாகப்பிறந்த அஃறிணைப் பன்மைப்பெயர் . இருந்தனைய - இருந் 
தாலனைய எனவிரிவதால் வினையெச்ச உவமமாகும் . மொய்ந்தகை - வினைத் 
தொகைப்புறத்துப்பிறந்த அன்மொழித்தொகை , நகை - இது தொழிலாகு 
பெயராய்ப் பற்களையுணர்த்திற்று . சித்திரம் என்ற அடைமொழி சிலைக்குச 
சிறப்புறநின்றது . பிராட்டி தனது கணவனோடு நாடு நகர முதலியனவற் 
றை இழந்து போவதற்கு வருந்தாமையே யன்றி வனத்தின் கண் புகு தலி 
னும் மனமகிழ்சியுடையார் என்பது தோன்ற முத் திருத்தியவ் விருந்த 
னைய மொய்ந்தகை ” என்றார் ஆசிரியர் குனிசிலை - வினைத்தொகை 
அமைதி - தொழிற் பெயர் . இஃதீண்டு இடமாத்திரையாய் நின்றது ; பத் 
திரப்பழுமரம் என்ற சொல்லாற்றல் சடவுள் வழி பாட்டின கண் உப்யோ 
கப்படுவனவாகிய பத்திரங்களையும் நைவேத்தியத்திற்கேற்ற கனிவர்க்கங் 
களையும் தரத்தக்க மரங்களென்ற சிறப்பினைத் தந்து நின்றது . 


2. ( ப - ரை ) திக்குஉறும் - திசைகளிற் பொருந்திய , செறிபரம் - 
மிகுந்த பாரத்தை , தெரிய . (இவ்வளவினதென்று ) அறியும் வண்ணம் ,, 
நின்ற - ( அவற்றைத் தாங்கி ) நின்ற , திரள் பொன்சை - திரட்சிபெற்ற அழ 
கிய துதிக்கையையும் , குறுங்கண் - சிறியகண்களையுமுடைய , மலைபோல் - 
மதயானைகளைப்போல் , குமரர் - ஸ்ரீராமலக்குமணர்கள் , புக்கு - ( அவ்வாச் 
சிரமத்தினுள் ) புகுந்து , காமம் முதலாம் - காமமுதலாகிய , முக்குறும்பு - 
காமம் வெகுளி மயக்கம் என்னும் மூன்று வகைக் குற்றங்களையும் , அற - 


B 


முழுதும் நீங்கும் படி , எறிந்த - ( விட்டு ) விலக்கிய , வினை - ( தவத் ) தொ 
ழினைக் ( கொண்ட ) , வால்முனிவனை - பரிசுத்தமான அத்திரி முனிவரை , 
இறைஞ்சினர் - வணங்கினார்கள் , ( அங்கனம் வணங்கலும் ) அருந்தவன் - 
அரியதவத்தினையுடைய அம்முனிவர் , 

உவந்து மனமகிழ்வு கொண்டு , 
புகலும் - சொல்லுவாராயினர் . 

தறிப்பு: - திக்குறும் - ( பிரமன் முதலாய தேவரா தியரும் அறிய முடி 
யாது ) தடுமாறுகின்ற , செறிபரம் - எங்கும் நிறைந்து நின்ற பரம்பொருள் , 
தெரிய - இவர் தாம் என்று முனிவர் அறிந்து கொள்ளும்படி நின்ற , திரள் 
பொன் கைக்குறும் - சோந்து நின்ற அழகினைத் தன்னிடத்தே கொண்டி 
ருக்கிற , கண் - பெருமை பொருந்திய , மலைபோல் - மலையைப்போல் , 
குமரர் புக்கு - ஸ்ரீ ராம லக்குமணர் புகுந்து என்று பொருள் கொள்ளினுஞ் 
சிறக்கும் . இங்கு மலையை உவமை கூறியது ; யாவராலும் காண்டற்கரிய 
எம்பெருமான் அடியார்க் கெளியனார் தன்மை விளங்குமாறு முனிவர் முன் 
ஒரு மலையிலக்காய் வந்து நின்றா னென்றபடி . போல் என்னும் உவம உருபி 
டைச் சொல் போல வென்னும் வினை எசசப் பொருள் 

கொண்டு புக்கு 
என்பதைத் தழுவி முடிந்தது . 


3. ( ப - ரை ) குமரர் - தசரதச சக்கரவர்த்தியினது திருக்குமாரர்கள் , 
நீர் - நீங்கள் , இவண் - இந்த இடத்தே , அடைந்து - வந்து , உதவு - காட்சி 
கொடுத்த , கொள்கை - தன்மை , எளிதோ - (கிட்டுதற்கு ) எளியதோ, ( எளி 
தன்று ) அமரர் யாவரோடும் - தேவர்கள் எல்லாரோடும , எவ்வுலகும் - எல் 
லா உலகங்களும் , வந்த அளவே - வந்ததன்மையேயாகும் , எமரின் - எங் 
களில் , தவ முயன்றவர்கள் - ( இங்கு நீங்கள் வருவதற்குத் தக்க ) தவத் 
தைச் செய்தவர்கள் , யார் - எவரோ ! , என்று - என்றுகூறி , உருகினன் - 
மன முருகினார் , தமரெலாம் வர - சுற்றத்தார் அனைவரும் ( தம்பால் ) வந்து 
சேர , ( அதனால் ) உகந்தனையதன்மை முனிவன் - மகிழ்வடைந்தாற் 
போன்ற தன்மையை யுடைய ( அம் ) முனிவர் . 

குறிப்பு : - குமார் - அண்மை விளி . குமரா தீவிர் - குமரராகிய நீவிர் 
எனப் பிரித்துப் பொருள் கொள்ளினும் பொருந்தும் . உதவு கொள்கை - 
வினைத் தொகை , எளிதோ - இதிலுள்ள ஓகாரம் எதிர்மறைப் பொருளில் 
வந்தது ; எளிதன்று என்பது கருத்து . அமரர் - மரணமில்லாதவர் . அமரர் 
யாவரொடும் எவ்வுலகும் வந்த வளவே என்றது சேதனா சேதனங்களாகிய 
சகலமும் நீரே என்ற பொருள் தந்து நின்றது . 


4. ( ப - ரை ) அன்ன - அத்தகைய , மாமுனியொடு - பெருமை தங்கிய 
அத்திரி மா முனிவருடன் , அன்று அவண் உறைந்து - அற்றை நாள் அவ் 
விடத்தில் வசித்து , அவன் - அம்முனிவரது , அரும்பன்னி - அருமை 
வாய்ந்த பத்தினியாகிய , கற்பின் - கற்பு நிலையுடைய , அரசூயை - அநசூயை 


4 


என்பவளது , 


- 


பணியால் - கட்டளையினால் , அணிகலன் - அழகு தங்கிய 
ஆபரணங்களும் , துன்னு - துலங்குகின்ற , தூசினொடு - வஸ்திரத்துடன் , 
சந்து - சந்தனமாகிய , இவை - இவைகளை , சுமந்த - அணிந்து தாங்கிய , 
சனகன் பொன்னொடு - சனநராசன் புத்திரியாகிய பிராட்டியுடன் , ஏகி 
(மற்றை நாள் ) அவ்வாச்சிரமத்தினின்று புறப்பட்டு, உயர் தண்டகவனம் 
சிறப்புற்ற தண்டகாரணியத்துள் , புகுதலும் - பிரவேசித்த அளவில் . 

குறிப்பு : - அன்ன - அன் என்னும் உவம இடைசசொல் அடியாப் 
பிறந்த பெயரெசசம் . சுட்டளவாய் நின்றதெனினும் ஒக்கும் , பன்னி - 
பத்னி என்னும் ஆரிய மொழிச சிதைவு . கலன் - ஈற்றிலுள்ள மகர ஒற்று 
னகர ஒற்றாயது போலி . சந்து சந்தனமென்பதின் வடமொழிச் சிதைவு 
ஆபரணங்களோடு புஷ்ப முகலியன வற்றையுங் கூட்டிப் பொருள் கொள் 
ளுதற்கு இங்கு இவை என்ற சொல் வந்தது . சுமந்த என்னும் பொது 
வினை கலன் பூணுதல் , தூசு உடுத்தில் , பூசசூடுதல் , சந்தனம் பூசுதல் , முத 
லிய பல வேறு வினைகளைத் தழுவி னேறது . பொன - இலக்குமி , அஃ 
றிணை உயர்திணையானது 

சீரைச சுற்றி வந்த பிராட்டிக்கு 
ரிஷி பத்தினியால் அலங்கரிக்கப்பட்ட திருக்கோலம் மிகிலையில் விவாக 
மஹோற்சவ காலத்துச் சனகனால் அலங்கரிக்கப் பட்ட திருக்கோலத்தை 
ஒத்திருந்தது என்பது தோன்ற ஆழவார ஈங்குச் சனகன் பொன் எனறரு 
ளினர் தண்டகவனம் - தண்டகனது ஆளுகைக்குட்பட்டிருந்த இடம் . 

| 
5. ( ப - ரை ) பூதம அத்தனையும் - ஐந்து பூதங்களும் , ஓர் வடிவு 
கொண்டு - ஒன்றாய்க் கலந்த உருவ சதைப் பெற்று , புதிதுஎன்று - ( இவவு 
ருவம் படைப்புக்களில் ) புதுமையானது என்று , ஓத - ( பார்த்தவர்கள் ) 
சொல்லுதற்கு , ஒத்த - அமைந்த , உருவததன் - உடலோடு கூடியவன் , 
உரும் - இடியை , ஒதத - ரிகாதத , குரலன் - சசதததோடு கூடியவன் , அயன் 
பிரமன் , காதலித்து - ( இவன் செய்த தவத்திற்கு ) மகிழ்ந்து , அளித்த - கொ 
டுத்த , பாதகணித - கால எனனுங் கணககை , கடையிட்ட - கடைசியில் , 
வைத்த , லக்கமதவெற்பு - லக்ஷம் மதயானைகள் , இடைபட்ட - தம் பிடத் 
தேகொண்ட , வலியான் - வலிமையைப் பெற்றவன் . 


திண வழு 


குறிப்பு : - பஞ்ச பூதம் - நிலம் நீர் காற்று ஆகாயம என்பன . அத்த 
னையும் எனபதின் ஈற்றும்மை முற்றுப் பொருளது , கடையிட்ட கணிதப் 
பாதலக்கம் - ஒன்றேகால் லஷ்ம , லக்கம் - லக்ஷமென்ற வடமொழித் 
திரிபு . மதவெற்பு - இது உவமவாகு பெயராய் மதம்பெற்ற மலைபோன்ற 
யானை எனப் பொருள் தந்து நின்றது . 

6. ( ப - ரை ) இகல்பெறா - போர் செய்யப்பெறாத , வீரம் - வீரம்பொ 
ருந்திய , வெம் சிலையினோர் - சீற்றமுள்ள வில்லினையுடைய ஸ்ரீ ராம லக்கு 
மணர் , எதிர் - முன்னர் , விராதன் என்னும் - விராதன் என்று சொல்லப் 


தி 


. 


பட்ட , அ - அந்த , கோர - அச்சமுண்டாக்குகின்ற வெம்கண் - வெப்ப 
முற்ற கண்களையுடைய , உரும் ஏறு அன ஆண் இடிபோன்ற , 
தொழிலினான் - கொடுமையான செய்கையை யுடையவன் , மரங்கள் - விரு 
க்ஷங்கள் , தரையில் பேர - பூமியினின்று வேர் விட்டுப் பெயர் , வன்கிரி 
வலிமையான மலைகள் . பிளந்து உக பிளவுபட்டு நெருங்க , வளர்ந்து 
வளர்ச்சி யுடையவனாகி , சார வந்து - அருகில் வந்து , அயல் விலங்கினான் - 
சமீபத்தில் தோன்றினான் . 
குறிப்பு - பேர - பெயர் என்பதின் ம 

மரூஉ . என்னும் செயவி 
னெச்சம் எதிர்காலத்தைக் காட்டி நின்றது . சம்மோடு எதிரத்துப் போ 
ராட வல்லவர் இல்லை என்பது தோன்ற இகல் பெறா வீர வெஞ் சிலையி 
னோர் என்றார் ஆசிரியர் . பெறா - பெறு = பகுதி ; ஆ = ஈறுகெட்ட எதிர் 
மறைப் பெயரெசச ஆகார விறுதி . 

7. ( ப - ரை ) நிணம உண்ட - மாமிசத்தைத் தின்ற , நெடு வெண்பல் 
லும் - நீண்ட வெள்ளை நிறப் பற்களும் , வல் எயிறும் - பலத்த வக்கிர தந் 
தங்களும் , மின்னும் - ( நெருங்கிப் ) பிரகாசிக்கின்ற , 

பகுவாய் முழை - 
பிளந்த மலைக்குகை போன்ற வாயை , திறந்து - அங்காத்து , பில்லும் நில் 
லும் எனவந்து - ( ஸ்ரீ ராம லக்குமணரை நோக்கி ) நில்லுங்கள் நில்லுங்கள் 
என் சொல்லிக்கொண்டு வந்து , அலி புல்லும் மலர் அக விதழ்கள் 
செறிந்த தாமரை மலரில் , அன்னம் அனையாளை - (வீற்றிருக்கும் ) அன்னப் 
பேடு போன்ற பிராட்டியை , மசால்லும் எல்லையில் - ( அவன் ) நில்லும் 
என்ற வார்த்தையைச் சொல்லிக்கொண்டிருக்கும் போழ்தே , ஒரு கை - ஒரு 
கையினாலே , முகந்து - வாரி எடுத்துக்கொண்டு , உயர் - உயாந்த விசும்பு . 
ஆகாயத்தை ( நோக்கி ), தொடர - செல்லுதலும் . 


குறிப்பு : -- வல்லெயிறும் என்றது பற்களையும் கடைவாய்ப் பற்களை 
யும் குறித்தது பின்னு பகுவாய் - இத் தொடர் வினைத் தொகையாயது 
பற்றி மிகா தியல்பாயிற்று. அல்லி புல்லு மலர் என்றது இங்குச சிறப்புப் 
பற்றித் தாமரை மலரைக் குறித்து நின்றது . அல்லி என்பதற்கு நீலநிறத்தா 
னாகிய ராமன் என்று பொருள் கொண்டு ஸ்ரீ ராம பிரானால் தழுவப் பெற்ற 
பிராட்டியா ரெனினு மொக்கும் . அங்ஙனமாயின் புல்லும் என்பது தழு 
வும் என்ற பொருள் பெறும் . அல் - பகுதி ; இ - ஆண்பாற் படர்க்கை 
விகுதி . முகந்து - அள்ளி ; இது வினை மாற்றுப்பொருளாய் எடுத்து என் 
னும் பொருள் தந்து நின்றது . 

8. ( ப - ரை ) வீரனும் - வெற்றியுள்ள ( ஸ்ரீ ராம் பிரானும் ,) வெள் முறு 
வல் - ( தனது ) வெண்மையான பற்களால் வெள் நிலவு - வெள்ளிய பிரகா 
த்தை , சிறிது உக சிந்து வீசும்படி ( புன்னகை புரிந்து ), போர் அறிந்தி 
லன் - ( இவன் ) போர் புரியு முறையறிந்தவன் அல்லன் , இவன் தனது பொற் 
பும் - இவன் தன்னுடைய பொலிவையும் , முரனும் - வலிமையும் , எஞ்சி - 


6 


குறைவுபட்டு , தீரும் என - அழிந்து விடும் என்று , கெஞ்சின் - ( தன் ) மனத் 
தே , உறு சிந்தை - பொருந்திய ஆலோசனையினால் , தெரியா - தெரிந்து , 
பார வெஞ் சிலையின் - கனத்த சீற்றமுற்ற கோதண்ட மென்ற வில்லினி 
டத்து , நாண் ஒலி படைத்த பொழுதே - நாணோசையை உண்டாக்கிய அக் 
கணத்திலேயே , 


- 


யை 


- 


குறிப்பு : - ஸ்ரீ ராம பிரான் புன்னகை புரிந்த பொழுது வெளித்தோன் 
றிய பற்களின் பிரகாசத்தை மதி நிலவுக் கொப்பிடப்பட்டது . பற்களின் 
பிரகாசததை வெண்ணிலவென்றும் வில்லினைப் பார வெஞ்சிலை 

என்றும் 
சொற்றாராதலின் அவைகளை யுடைத்தாயுள்ள வீரன் ஸ்ரீ ராமசசந்திரன் 
என்று பொருள தாது நின்றது . தீருமெஞ்சி என்ற தொடாபை எஞ்சித் 
தீரும் என்று திரித்துப் பொருள் கொள்க . உகு - பதி ; அ - வினை 
யெசச விகுதி . எஞ்சி - எஞ்சு - பகுதி ; இ - வினையெச்ச விகுதி 

9. ( ப - ரை ) அரக்கன் - அவவிராதன. வஞ்சக - வஞ்சனை யோடு 
கூடிய , கொடிய பூசை - கொடிய பூனையினது , நெடு வாயின் 

பெரிய வா 
யின்கண்ணே , மறுகும் - ( அகப்பட்டு) மனங் கலங்குகின்ற , பஞ்சரக்கிளி 
யென - கூட்டினிடத் திருந்து வளர்ந்த கிளியைப் போல , கதறுபாவை 

வாய்விட்டழுகின்ற பிராட்டியை , விடா - (தரையின கண் ) விடுத்து , 
நெஞ்சு உளுக்கினன் என - மனம் சிதைந்தவன போல , சிறிது நின்று நினை 
யா - சற்று நின்று ஆலோசித்து , அஞ்சனக் கிரியனான் எதிர் - மைம்மலை 
போன்ற ஸ்ரீ ராமபிரானுக்கு முனரை , அழலா - ( வந்து நின்று ) கோபித்து . 

குறிப்பு.- பிராட்டியை வஞ்சத்தனமாய்க் கவர்ந்துகொண்டு செல்லத் 
தலைப்பட்டதைப் பற்றி விராதனைப் பூனைக்கும் , தன் சுற்றத்தாரை மறந்து , 
தன் நாயக னில்லின் கண் வாழக்கைப்பட்டுத் தன் நாயகனால் அன்புடன் 
ஆதரிக்கப் பெற்றுக் கணவனைப் பிரிய மனமிலாது காட்டுத்ததும் பற் 
றிப் பிராட்டியைப் பஞ்பரக்கிளிக்கும் உவமை கூறப்பட்டது . பாவை - 
சித்திரப் பதுமை ; இது உவமை யாகு பெயராய்ச சீதையைக் குறித்தது . 
சிறிதளவு அஞ்சனமையால் உலகில் மறைந்து கிடக்கும் நிதியனைத்தையும் 
காணலாமெனில் அஞ்சனமே திருவுருவான ஸ்ரீ ராமனுக்குத் தெரியா கன 
ஒன்று மில்லை ” எனும் பொருள் பெற அவனை அஞ்சனக் கிரியனான் என் 
றார் ஆழ்வார் . இதுவும் உவமையாகு பெயராய் ஸ்ரீ ராமனைக் குறித்தது . 
கதறுபாவை வினைத்தொகை . விடா, நினையா , அழலா - (வீட்டு நினைந்து 
அழன் று ) இவைகளின ஈற்றிலுள்ள ஆகார விகுதிகள் , உடன்பாட்டிறந்த 
கால வினையெச்ச விகுதிகள் . 

10. ( ப - ரை ) ஓர் - ஒரு , மா - பெரிய , மராமரம் - மராமரத்தை , 
இறுத்து - வேருடன் பிடுங்கி , அது கொடு - அதைக கொண்டு , ஒருங்கு 
முணர்வோர் - முற்றுமுணர்ந்த ஞானிகளது , உணாவுறும் - ( தியானிக் 
கின்ற ) மனத்திலே தங்கும் , நாமர் ஆம் அவரை - திருநாமங்களையுடைய 


7 


ஸ்ரீராமபிரானை , நல்லறம் நிறுத்த - (உலகத்தினிடத்து ) நல்ல தருமத்தை 
நிலைப்பித்தற்காக , அரா அணை துறந்து - ஆதிசேஷசயனத்தை விட்டு , 
தரை நணுகி நின்றவரை - பூமியிலே வாது பேரவதாரஞ் செய்திருக்கிற 
(சக்கிரவர்த்தி திருமகனை ) , ஒமராமரை - பிரணவ மந்திர சொரூபராகிய 
ராகவனை , எற்றவாலும் . மோதியடிக்க வந்த போழ்து . 

குறிப்பு : - நின் றவரை - நின்ற அவரை ; அகரந்தொகுத்தல் , கொடு - 
கொண்டு என்பதின் இடைக்குறை , அது கொடு - அதைக் கொண்டு 
இரண்டாம் வேற்றுமை ததொகை நிலை ததொடர் . அதுகொடு - அதனால் 
என மூன்றாம் வேற்றுமைச சொல்லுருபெனினும் பொருந்தும் . 

11 , ( ப - ரை ) எறுசேகவன - உயர்ந்த வீரனாகிய ஸ்ரீராமபிரான் , 
இரண்டினொடு இரண்டு கணையால் நான்கு பாணங்களால் , அது வேறு 
வேறு துணி செய்து - அம்மரா மரத்ததைத் 

தத துண்டு துண்டாகத துணி 
படச செய்து , விழுத்து - ( அதைக கீழே ) தள்ளி விட்டு , நிமிர்தோளி 
டையும் - ( அவவரக்கனது ) நிமிர்ந்த புயங்களிடத்தும் , மராபினிடையும் - 
( அசன்ற ) மாாபினிடத்தும் , மாறு மாறு விசையான் - மாற்றி மாற்றி , 
வேகமோடு , ஆறும் ஆறும் (தனித்தனி) அவ்வாறாக , அயில் வெங் கணை - 
கூர்மையாய சீற்றமுாள அம்புகளை , அழுத்த - அழுந்தும்படி செய்ய , 

அவவரககனும் . 
குறிப்பு : - ஏறுசேக வன் - வினைத்தொகை மாறு மாறு என் 
தன்வினை ‘ மாற்றி மாற்றி என்ற பிறவினைப் பொருள் பெற்று நின றன , 
றுசேகவன எனபதனைச 

சேவக ஏறு 

மாற்றிப் போரில் ஆண் 
சிங்கமெனப் பொருள் கொள்ளினும பொருந்தும் . அயிலவெங்கணை - 
இதனை வினைத் தொகை நிலை தொடராகப் பிரிதது , விரோதிகளின் உயி 
ருண்ணும் வெவவிய கணை என்று பொருள் சொள்ளினும் பொருந்தும் . 

12. ( ப - ரை ) மொய்த்தமுள - நெருங்கிப் படாாதுள்ள முட்கள் 
தனது - தன்னுடைய , உடல் தலை தொளைப்ப - உடலின்கண தினவுண் 
டாகும் படி வருத்த , கைத்தலத தின - ( தனது ) மு.என நகைகளால் , 
முடிகி - விரைந்து , நிமிர - ( அவற்றை ) எடுக்க முயன்று , கடிது கன்றி 
( அம்முட்கள் கையிலுகதைத்தலால் ) மிகவும் வருத்தி , விசிறும் - வீசியுதறு 
கின்ற, எய்த்த - ஓடி இளைத்துப்போன , மெய் - சரீரத்தோடு கூடிய , பெரிய 
கேழல் என - பெரிய ( முள்ளம ) பன்றி போல , தைதத அக்கணைகள் - 
தன் ( உடலின் கண் ) தைத்த அந்த ஸ்ரீராமனது பாணங்கள் , எங்கும் 
தெறிப்ப - நாலாபக்கங்களிலும் சிதறி வீழ , மெய்சிலிர்தது - ( தனது ) 
சாரத்தை வேகமாய்ச சிவிர்த்தி , உதற - உதறுதலும் , 


அவ மை 


த 


என 


குறிப்பு : - ஓடி இளைத்த முள்ளம் பன்றி தனக்குத்தினவுண்டாக்கிக் 
கொண்டிருக்கிற முட்களை முன்னங்கால்களால் எடுக்க 

முயன்றும் 


& 


அவை அக்கைகளிலும் தைத்துக் கொள்ளுதலால் எடுக்க முடியாமல் 
உடம்பையே உதறி அம்முட்களை உதிர்த்து விடுவது போல இவனும் 
ஸ்ரீராமபாணங்களை எடுப்பதற்கு முயன்று அவை கைகளிலும்தைப்பது 
கண்டு வேதனை பொறுக்கமுடியாமல் மெய்சிலிர்த்து உதறினானென்பது 
தோன்ற இங்கு முள்ள ம பன்றியை உவமை கூறினார் . தலை - இடப்பொ 
ருள் பற்றி வந்த ஏழனுருபு ; ஏ ஈற்றசை. 


13. ( ப - ரை ) 

இராமன் - ஸ்ரீராமபிரான் , எரியின் வார்கணை விட 
( அவ்வரக்கன் மேல் தீயைப் போன்ற ) நெடிய பாணங்களைப் பிரயோ 
கிக்க , எங்கும் நிலையாது - ( அது ) எங்குந் தடைபட்டு நில்லாமல் , உருவி 
யோட - ( அவன் உடலின் கண் ) ஊதி விச செல்ல , மாம் ஓடுதல் செயாவு 
ணர்வினான் - பாவத்தன்மை நீங்குதல் இல்லாத செய்கை யோடு கூடிய 
அந்த அரக்கன் , வரைபாயும் அருவிபோல் மலையிலிருந்து வீழ்ந்து 
ஒக்கிற நீரருவி போல் , குறுகி ஆறு - இரத்த வெள்ளம் , பெருகிச் 
சொரிய - தன்னுடலிலிருந்து பெருகிப் பாய்ந்து சொரிய , வேகவலி 
செட்டு - வீரவான பல மொழிந்து , உணர்வு சோர்வு உறுதலும் - அறி 
விழிந்து போன உடனே . 


- 


குறிப்பு. - எரியின் வார்கணை அக்கினியஸ் திரம் எனினும் பொருந் 
தும் செயா செய்யா என்பதின் இடைக்குறை வேகவலி - வேகமும் பல 
மும் என உம்மைத் தொகையினும் பொருள் கொள்ளலாம் . உணர்வு - 
உணர் = பகுதி , வ - எழுத்துப் பேறு , உ . விகுதி சோர்வு = சோர் - 
பகுதி ; வு - தொழிற் பெயா விகுதி . 


14. ( ப - ரை ) எய்வில் - (பாணங்களை ) எய்கின்ற வில்லினை யுடைய , 
மற்பொருவு - மற்போா செய்வதில் வல்ல , தோள் இருவர் - புயங்களை 
யுடைய அவ் இராமலக்குமணரிருவர் , மெய் வரத்தினன் - ( இவ்வரக்கன் ) 
பொய்த்தலில்லாத வரம் பெற்றவ .3 , மிடல்படைவிட - வலிமையுற்ற 
ஆயுதங்களைப் பிரயோகிப்பகினால் , படுகிலன் - மாள் பவனல்லன் , மற்றும் 
இகல் செய்யும் . திரும்பவும் போர் செய்வான் , 

என்று 
யோசித்து , சினவாள் உருவி - சீற்றமுள்ள 

உரையினின் 
றெடுத்து , வல்கை 

வல்கை துணித்தும என - (இவனது ) வலியகைகளை வெட்டி 
விடுவோ மென , முந்துகடுகி - மிகவும் விரைந்து , படர்புயத்து - அசன்ற 
( அவனது ) தோள்கள் மீது , ஏற - ஏறிக்கொள்ள , மிருதன் - அரக்கன் . 


என்பதா 


வாளை 


குறிப்பு : - மெய்வரம் - தவறாது பலிக்கின்றவரம் . சின வாள் என்பதி 
லுள்ள சினம் என்னும் சிறப்பு அவ்வாளுடையவனைச் சார்ந்து நின் 
றது . எய்வில் - வினைத்தொகை நிலைத்தொடர் . இருவரும் என்பதி 
லுள்ள முற்றும்மை விகாரத்தால் தொக்கது . 


9 


, 


கிபிர்ந்து 


- 


15. ( ப - ரை ) மேருவினை - மேருமலையை , நாடோறும் - தினக் 
தோறும் , வந்துவலஞ்செய்து - வர் துபிரதட்சணஞ்செய்து , உழல்வோர் - 
சுற்றித் திரிவோரான , இந்து - சந்திரனையும் , சூரியன் - சூரியளையும் , 
ஒத்து சமான முற்று , இருவரும் - ஸ்ரீராமலக்குமணரிருவர்களும் , 
பொலிய - ( ) 

( இரண்டு புயங்களிலும் ) நின்று நிலவ , முந்து - உயர்ந்த , 
வான் முகடு - வானத்தின் உச்சியை, உற - அளாவும்படி , முட்டி - மோதி , 
சிந்துசோரியொடு - ( பெருகி ) வழியும் இரத்தத்துடன் , கடிது முடிகி 
மிகவும் விரைந்து , சாரிகை திரிந்தனன் - ( அவ்வரக்கன் ஸ்ரீராமலக்குமண 
ருடன் ) வலசாரி இடசாரியாய்ச் சுற்றினான் 
குறிப்பு : -அரோ - தளை நிரப்பவந்த சொல்லசை . 

ஏகாரம் ஈற்ற 
சை . அரக்கனை மேருமலைக்கும் ஸ்ரீராமலக்குமணரைச சந்திர சூரியர்களு 
கும் உவமை கூறியது ஆரக்கனது பருமனையும் ஸ்ரீராமலக்குமணரது அழகு 
குணங்களையும் விசேடித்து நின்றது . சந்திர சூரியர் - உம்மைத்தொகை . 

16 . ( ப - ரை ) சு வணவண்ணானொடு - பொன் நிறத்தையுடைய லக்கு 
மணனுடன் , கண்ணன் - ஸ்ரீராமா , உறை 

ஸ்ரீராமா , உறை - எழுந்தருளிபிருக்கின்ற , தோ 
ளன் - புயங்களோடு கூடியவனாய் , விசைதோய் - வலிசெறிந்த , அவண 
விண்ணிடை அந்த அழகிய ஆகாயத் தினிடை , 

எழுந்து , 
படர்கின்றவன் - செல்லுகின்ற அவ் அரக்கன் , அறம் - தர்மம் , சிவ 

அன்ன - வடிவெடுத்தாற்போன்ற , சிறை - ( தன் ) சிறகுகளில் , 
முன்னவரோடு - தன் தமையனமாராகிய ராகுகேதுக்களோடு , எகுசெல 
வத்து - செல்லுகின்ற போக்கோடு கூடிய , உவணன் என்னும் - கருடன் 
என்கின்ற, நெடுமன்னவனும் ஒத்தனன் - ( பராக்கிரமமுற்ற ) பக்ஷிராஜ 
னையும் ஒத்து விளங்கினான் . 

குறிப்பு : - ஸ்ரீராமபிரான் திருமேனி நீலவண்ணமாகவே கண்ணன் 
என்ற பெயர் இங்கு அப்பிரானைக் குறித்து நின்றது . கண்ணன் - கிருஷ் 
ணன் எனபதின் சிதைவு , கிருஷ்ணன் - நீலநிறத்தோடு கூடியவன் . அல் 
வண்ண விண் என்பது அவணவிண் என ஒற்றுக்கள் தொக்கது செய் 
யுள் விகாரம் ; அவண அங்கிருந்தபடி எனினும் பொருந்தும் . அங்கன 
மாயின் தோய்ந்து என்பது தோய் எனப்பகுதியளவாய் நின் று இறந்தகால 
வினையெசசப் பொருள் தந்ததெனக் கொள்க . செலவு + அத்து - இதிலுள்ள 
அத்து சாரியை கருடபகவானும் அவரது தாயும் ஓர் 

ஓர் சபதத்தை 
முன்னிட்டுக் கத்துரு என்பாளுக்கு அடிமையாயிருந்த காலத்தில் கத்துரு 

மக்களான ராகுகேதுக்களை அவர் சுமந்து கொண்டு திரிந்த கதையைப் 
ற்றி ஆழ்வார் இவ உவமை கூறினார் . அறஞ்சிவணதன்னசிறை என்று 
சிறகுகளைச் சிறப்பித்தாங்கே கருடபகவான் தரும் சொரூபி என்றார் . 

17. ( ப - ரை ) குலச்சீதை - உயர்குலத்திற் பிறந்த சீதாபிராட்டி , மா - 
பெருமை தங்கிய , தயாவுடைய - தயாள குணமுடைய , தன் கணவன் 

2 


ணது 


101 


ருளாகவே 


தனது நாயகனாகிய ஸ்ரீராமன் வஞ்சன் - வஞ்சகத்தன்மையோடு கூடிய 
( விராதனது ), வினையின் - கொடிய செயலினால் , போதலோடும் - ( ஆகாய 
மார்க்கமாய்த் தன்னை விட்டுச ) செல்லுகின்ற போழ்து , அலமந்தனள் 
மனது சோர்ந்தவளாகி , புலர்ந்து - வாட்டமுற்று , சேவல் பிடியுண்ட . 
ஆணன்னம் ( பிறரால் ) பிடிக்கப்பட்ட போழ்து ( வருந்தும் ) , சிறையன்ன 
மனையாள் - சிறகுகளை யுடைய ( பெண் ) அன்னத்தைப் போன்றவளாகி , 
ஒசி கொம் பென துவண்டு சாய்கின்ற பூங்கொம்பே என , கோதை யோ 
டும் - ( தனது ) கூந்தலோடும் , பொடியில் வீழ்ந்தனள் - புழுதி முதலியன 
( செறிந்துள்ள ) பூமியில் விழுந்தனள் . 

குறிப்பு : - கணவன் - தன் சண்னுள் வைத்துப் போற்றப்படுபவன் . 
தயா வடசொல் . சீதை - சீதா என்னும் வடசொல்லின் திரிபு , சேவல் 
என்பது ஆண் பறவையின் பொதுப் பெயரெனினும் “ சீதை சிறை 
யன்னமனையாள் ” என்ற சொல்லாற்றலால் அது ஆண் அன்னம் என்ற 
பொருள் பெற்றது . ஆணன்னத்திற்குச சேவல் என்பதும் ஆன்றோர் 
வழக்கு . சீதை என்பதற்கு உழவுசாலில் அகப்பட்ட பெண் என்பது பொ 

ஒரு தாயில்லாப் பெண் தன் கணவனையும் பிரிந்து தரையில் 
வீழ்ந்தாள் என்னுங்கருத்தமையவே ஆழ்வார் இங்குச சீதை என்ற திருநா 
மத்தைப் பிரயோகித்தார் . 

18. ( ப - ரை ) மதநல்யானை - மதம் பெற்ற சிறந்த யானையை , அனை 
யான் - நிகர்த்த லக்குமணன் , நிலம் வகிர்ந்த - பூமியில் வெட்டியெடுத்த , 
குழிவாய் - குழியினிடத்து , நதம் உலாவும் - ஆற்றின் கண் ஓடுகின் , நளி 
நீர்வயின் - மிக்கநீரினிடத்து , அழுந்த - அழுந்தும் படி , அமலன் - மலபந் 
தமற்றவனாகிய ஸ்ரீராமபிரான் , நவை தீர் - குற்றம் நீங்கிய , அதவம் ஆய் - 
நெய்த் துடுப்பாய் , ஈறுநெய் உண்டு - சுத்தமான ( பசுவின் ) நெய்யை அருந்தி , 
உலகின்பர் - உலகத்திலுள்ள பக்தாகள் , கருதிற்றுஉதவு - எண்ணியவை 
களைத் தருகின்ற , சேவடியிஒல் - திருவடியினால் , உந்துதலும் - அவ்வரக் 
கனை உதைத்துத தள்ளின உடனே . 

குறிப்பு : - வாய் , வயின் - என்பன இடப்பொருள் பற்றி வந்த ஏழனு 
ருபு . நதம் - கிழக்குத் திசையிலிருந்து மேற்குத் திசை செல்லுகின்ற ஆறு ; 
இதனை ஆண் ஆறு என்றும் , மேற்கிலிருந்து கிழக்குமுகம் செல்லுகின்ற 
ற்றை நதி என் 

ணாறு என்றும் சொல்லுவர் . நளி - மிக்க என் 
னும் பொருள் பற்றி வந்த உரிச்சொல் , அதவம் - அத்திக்கட்டையினாற் 
செய்த நெய்யகப்பை , கருதிற்று - இது ஒருமையீறு பெற்றுக் கருதியவை 
எனப் பன்மைப் பொருளுணர்த்திற்று ; இதைச சாதியொருமை என்பர் . 

19. ( பரை ) விரிஞ்சன் என - பிரமதேவனாகி , ஒர்முட்டை தந்து - 
ஒப்பில்லாத அண்டத்தைப் படைத்து , அதனில் வந்த - அவ் அண்டத்தின் 
கண்ணே 

(ரட்சித்தல் பொருட்டு ) அவதாரஞ்செய்த , முதல் முன்ன 


றும் பெண் 


4 


11 


வந்து 


வந்து 


வனின் - ஆதி முதல்வனாகிய ஸ்ரீராமபிரானால் , முன்படர்சாபமிட - முற் 
காலத்தில் ( குபேரன் ) சாபத்தைக் கொடுத்ததினால் , வல்பிறவி சட்டம் 
( வந்த ) வலிய பிறவித் துன்பங்களை , தந்த - கொடுத்த , கடையான உடல் 
விட்டு - இழிவான (ராட்சஸசரீரத்தை ) விட்டு , தான் - ( மேலே சென்ற ) அவ் 
வரக்கன் , பட்ட தன்மையும் உணாந்து - முன் நடந்துள்ள செய்கைகளை 
( க்யானத்தினால் ) அறிந்து , விண் இடை விளங்கினான் - ஆகாயத்தின் கண்ணே 
( ஏற்பட்ட ) கந் தருவசரீரத்தோடு தோன்றினான் . 

குறிப்பு : - முதல் முன்னவல - முதல்வராகிய பிரமவிஷ்ணு ருத்திரர் 
கள் என்ற மும்மூர்த்சிகளும் ஆய் அவர்களுக ம் ஒரு மூலமான சாவேசசு 
ரன் ; " மூவராய் அம்மூவருள்ளும் முதல்வனாம் மூரி நீரவணணன் எ எ 
படி . படர் சாபம் - வினைத்தொகை . இன் = இது மூன்றாம் வேற்றுமை யுரு 
பாகிய ஆல் உருபுப் பொருள் தந்து நின்றது . ஏகாரம் - ஈற்றசை . 

20. ( ப - ரை ) பிறிவு இல் - நீங்குதல் இல்லாத , தனி - ஒப்பற்ற , அன்பு 
பண்டு உடைய - பழமையாய உண்டான அன்பாகிய , பெற்றி தனினும் 
உயர்வினாலேயும் 
லேயும் , அறிவு 

உதவ - தத்துவஞானம 
பொறியில் ஒன்றி - பஞ்சேந்திரியங்களில் காப்பட்டு , அயல் சென்று - விஷ 
யாந் திரங்களிலே நுழைத்து , கிரியந்தி - அலைகின்ற புத்தியை , உணரான் 
சாராதவனான் , நெறியில் ஒன்று - நல்வழிப்பட்டு , நிலை என்ற - நிலை பெற்றி 
ருக்கிற , நினைவு - பூர்வஞானம் , உண்டதனினும் - உண்டாகிய தனாலும், நம் 
பனை - ( அதனால் ) நமபி என்னும் ஸ்ரீராமபிரானை , அறிந்து 

அறிந்து பகர்வாப் 
ஸ்ரீமகாவிஷ்ணுவின் அம்சமென் ) தெரிந்து கொண்டு துதிப்பானாகினான் . 
குறிப்பு : - அயல் 

து உலக விஷயங்களைக் குறித்து நின்றமையால் 
குபெயர் . திரிபுந்தி -- வினைத்தொகை உணரான் என்பது சாராதவன் ; 
அதாவது :- விட்டு நீங்கியவனாகி என்னும் பொருளில் வந்தது . பொறிவாயி 
லைந்தவித்தான் என்றபடி . பொறி - மெய் வாய் கண் மூக்கு செவி . இத் 
னைப் பஞ்சேந்திரியமென்பர் . பிரி , பிறி என்பன ஒரு பொருட் சொற்கள் 
ஆதலானும் ஆன்றோர்கள் எடுத்தாண்டியிருப்பதினாலும் இதை எதுகை 
நோக்கித் திரிந்த தென்று கொள்ளுதல் கூடாது . 

21. ( ப - ரை ) வேதங்கள் அறைகின்ற - வேதங்கள் எல்லாம் துதி 
ன்ற , உன் பாதங்கள் இவை - இந்த உன்னுடைய பாதங்கள் , உலகு எங் 
கினும் 
லும் - எல்லா உலகங்களிலும் , 

விரிந்தனஎனின் - பரர்ஈருக்கின் றன 
என்றால் , படிவங்கள் - ( மற்றைத் ) திருவுருவங்கள் , எப்படியோ - எததன் 
மை யுடையனயோ, ஓதங்கொள் - குளிர்ச்சி தங்கிய , கடலன்றி - கடல் 
மாத்திரமே அல்லாமல் , ஒன்றினோடு ஒன்று ஒவ்வா - ஒன்றோடொன்று 
( தம்முள் ) ஒத்து இராத , பூதங்கள் தொறும் - ஐந்து பூதங்களிலும் , உறைக் 
தால் - ( நீ ) தங்கினால் , அவை - அப்பூதங்கள் , உன்னைப் பொறுக்குமோ - 
உன்னைத்தாங்கிக் கொள்ள முடியுமோ ? ( முடியாது என்றபடி ) 


- 


12 


{ 


குறிப்பு : - எம்பெருமானது திருவடிகளின் மகிமைகளை மாத்திரமே 
வேதங்கள் கூறுகின்றபடியால் “ வேதங்கள் அறைகின்ற உன் பாதங்கள் 
என்றார் ஓதங்கொள் கடல் - நீரும் அலையும் நிறைந்த கடல் எனினும் பொ 
ரூந்தும் . " சர்வ அண்டங்களையும் பரமசக்தியால் தாங்குகின்ற நீ ஐம்பூதங்களி 
லும் நிறைந்து நிற்கின்றாய் என்பது தோன்ற " பூதங்கள் தொறுமுறைந் 
தால் அவையுன்னைப் பொறுக்குமோ " என்றார் . தொறும் - எஞ்சாப் பொரு 
ளுணர நின்று ஏழாம் வேற்றுமையிற் பயின்றுவருவதோர் இடைச்சொல் .. 
பிருதிவி : நிலையாயிருத்தலும் , அப்பு : கீழ்நோக்கிப் பாய்தலும் , தேயு : மேல் 
நோக்கிப்பாய்தலும் , வாய : எல்லாத் திசையும் பரவி வீசுதலும் , ஆகாயம் : எங் 
கும்விரவி இருத்தலும் சடம் , குளிர் , சூடு , பரிசம் சப்தம் முதலிய குணவே 
றுபாடுகளை உடைத்ததாயிருத்தலும் பற்றி ஒன்றினோடொன்றொவ்வாப் 
பூதங்கள் ” என்றார் . இப்பாட்டினால் அந்தர்யா கி , சர்வவியாபி , சர்வசக்தி , 
சர்வாதாரம் பரத்துவம் முதலிய சிவயகுணங்கள் அனைத்தையும் உடைய 
ஒருவன் ஸ்ரீராமபிரான் என்பது பெறப்பட்டது. 

22. ( ப - ரை ) கடுத்த - கோபித்த , கராம் - முதலை , கதுவ - பாதத் 
தைக் கௌவிக்கொள்ள , உறு துயரால் - உண்டான துன்பத்தினால் , ஒரு 
வாரணம் - ஒப்பற்ற ( கஜேந்திரன் X என்ற ) யானையானது , நிமிர்கை 
எடுத்து - நீண்ட தனது துதிக்கையை மேலே தூக்கி , மெய்கலங்கி - உடல் 
தளர்ந்து , உடுத்த கிசை - சூழர் திருக்கினற திகககள் , அனைக் கினும் - எல் 
லாவற்றினும் , ஒலிசென்று கொள்ள - பேரொலியான துப்பரவிப்போய்ச சப் 
திக்க , அடுத்த - பொருந்திய , பெருந் தனிமூலத்து - பெரிய நிகரற்ற ஆதி 
காரணமான , அரும்பரமே - அரியபரம்பொருளே , பரமே - பரம்பொரு 
ளே , என்று - என்று ( பலமுறை ) சொல்லி , எடுத்து அழைப்ப - சத்தமிட்டுக் 
கூப்பிட , நீயோ அன்று நீயல்லவா அப்போது , ஏன் என்றாய் - என் 
என்று ( ஓடி அதன் துன்பத்தைத் தீர்த்தாய் .) 

குறிப்பு : - கராம் - ஆண் முதலை . தானிருந்த இடத்தை யானை கலக்கிட 
அம்முதலைக்குக் கோபம் மூண்டது பற்றி அதனைக் கபெத்தகராம் என்றார் 
கதுவ என்னும் செயவெனெசசம் இங்கே இறந்தகாலத்தைஉணர்த்தியின் 
றது . பரமேபரமே என்றது பக்திமேலீட்டினால் அன்பு பற்றி வந்த 
அடுக்கு . விலங்கினமாயிருந் திங்கூட அதற்குப் பக்தி ஏற்பட்ட தன்மையை 
விஷேடித்துக்காட்டவே ஆசிரியர் ஒருவாரணம் என்று சுட்டினார் . நீயோ 
என்பதினீற்றிலுள்ள ஓகாரம் , அரன் முதலியவர்கள் இருந்துங்கூட வந்து 
காத்தவன் நீ என்ற பொருள் பற்றி வந்த பிரிநிலைப்பொருளது 

23. ( ப - ரை ) புறம்கான - புறமாகிய ஊனக்கண்ணால் காணவும் , 
அகங்கான - அகமாகிய ஞானக்கண்ணால் காணவும் , பொது முகத்தின் - 
இவ்விரண்டிற்கும் பொதுவான , அருள் நோக்கம் - அருட்பார்வை , இறங் 
காத - தணியாத , தாமரைக்கண்எம்பெருமான் - தாமரைமலர்போன்ற 


. 


FM 


13 


திருக்கண்களை புடைய எமது பெருமானே!, நீயேயோ - நீ தானோ , அறங் 
காத்தற்கு - தருமத்தைக் காக்கும் பொருட்டு , உனக்கொருவர் - உனச் 
காகப் பிறரொருவர் , யாரு மொரு துணையின்றி - எவரொருவருந்துணை 
யில்லாமல் , கறங்காகுயெனத்திரிய - காற்றாடி என்றுசொல்லும் படி அலைய , 
கடவாய் - கடைமைப்பட்டவனாயிருக்கிறாய் , இயம்புகி - சொல்வாயாக . 

குறிப்பு : - புறம் - அகம் என்பன ஊனக்கண்ணுக்கும் ஞானக்கண் 
னுக்கும் ஆகுபெயராயிற்று . நோக்கம் என்ற கருவிப்பெயர் இங்குத் தொ 
ழிற்பெயராய் வந்து நின்றது . தாமரை - இது முதலாகுபெயராய் அதன் 
மலரைக் குறித்தது .. ஞான கண்னாலன்றிக் காணு தற்கொண்ணாத அந்த 
ரியா மியாயிருக்கின்ற அவனே ஸ்ரீ ராமபிரானச அவதாரம்பண்னி ஊனக் 
சனனுக்கும் புலப்படுகின்றாமபற்றியும் தான் முதலில ஊனக்கண்ணாற் 
கண்டு இவனொரு மானுடன் என்று அலட்சியம்பண்ணிப் பின்னர் ஞானக் 
கண்ணால் கண்டு சர்லாண்டவஸ்து இவனே என்று தெரிந்துகொண்டமை 
பற்றியும் தெள்ளிதிற் புலனாக்கவே புறங்காண அகங்காண என்று விஷே 
டித்தார் . ஆல் தான் என்பன சததவின்பம் பற்றிவாத அசைகள் . 


24 (பரை ) இறப்பதேபிறப்பதே எனும் - இறத்தலும் பிறத்த 
லும் என்கின்ற , விளையாட்டு - சிருவிளையா ட்டை , இனி ஏகத்கோய் - ( திரு 
வுள்ளம் மகிழ்ந்து ) புரிபவனே துறப்பதே தொமிலா - - ( பற்றற்றுத் திற 
வியா தலையே) தொழிலாகக் கொண்டு தோன்றினோர் - பிறந்த மேலோர் 
கள் , தோன்றியக்கால் - பிறவி பெற்றாலும் , மறப்பரோ தம்மை - ( தமது ) 
முன்ளைய ரிலையை மறப்பார்களோ ? பறலார் . ) அ.ஏ அன்று ஆகில் - அதுவு 
மன்றி , மற்றவர்போல்பிறப்பரோ - ஏனைசசாமானி பாகள் போன்று பிறப்ப 
சோ ? (பிறவா ) எவர்க்கும் - ( இத்தகையார் ) எவர்களுக்கும் , தாமபெற்ற 
பதம பெறலரிதோ - தாம் முன்னடைந்துள்ள மேற்பதவியைப் பெறுதல் 
அரிதாகுமோ ( அரியதில்லை ) என் றபடி , 

குறிப்பு : -- லோக சம்ரட்சணார்த்தமாக இங்ஙனம் திரு அவதாரமாத 
லைப் பகவான் ஒரு லீலையாகக் கொண்டிருக்கின்றான் என்பதுபற்றியும் , 
பிறப்பிறப்பினால் ஏற்படுகிற இன்பதுன்ப பாசபந்த மல முதலியன அவ 
னைசசாராதென்பது பற்றியும் இறப்பதே பிறப்பதே எனும் விளையாட்டி 
னினிதுகந்தோய் என்றார் . அவதாரங்களினால் பகவானுக்குப் பரத்து 
வம் இல்லை , யென்று சாதித்தல் அஞ்ஞானம் என்றபடி , தோன்றியக்கால் - 
காலீற்றெதிர்கால வினை எசசம் , இசசெய்யுளின்கண் வந்துள்ள ஓகாரங்கள் 
மூன்றும் எதிர்மறைப் பொருளில் வந்தன. இறப்பதே - பிறப்பதே இதி 
லுள்ள ஏகாரங்கள் தேற்றப்பொருளன 

25. ( ப - ரை ) பனிநின்ற - அச்சத்தையே தரும்படி சின்ற , பிறவிப் 
பெருங்கடல் - பிறப்பிறப்பென்று சொல்லுகின்ற பெரிய கடலை , கடக் 


14 


. 


கும்படி - ( நீந்தித் ) தாண்டும்படி பற்றி - ( தெப்பமாகக் ) கொண்டு , கனி 
நின்ற - மிகு திபெற்று நின்ற , சமயத்தோரெல்லாரும் - சமயக்கோட்பாடு 
டையார் எல்லாரும் , நன்று என்ன - (கடைத்தேறுதற்கு ) இது நல்ல உபா 
யமென்று எண்ணும்படி , தனிநின்ற - ( ஓர் ) ஒப்பற்று நின்ற , தத்துவத்தின் 
தகைமூர்த்தி - தத்துவ ஸ்வரூபவஸ்து , நீயாகின் - யோகவே நிற்பாயானால் , 
இனி நின்ற முதல்தேவர் - அந்தந்தச சமயங்களுக்குத் தலைவராயரின்ற மற் 
றைத்தேவர்கள் , என்கொண்டு என்ன பெருமையைக் கொண்டு , என்செய் 
வாரே - என்ன காரியங்களைச் செய்யக் கூடியவராவர் ? 

குறிப்பு: - சமயா மதம் . ஆகின் என்ற எதிர்கால வினை எசசம் துணி 
வுப்பொருளைத் தந்து நின்றது . எவன் என்னும் வினாவினைக்குறிப்பு என் 
என விகாரப்பட்டது . தத்தவத்தின் தகைமூர்த்தி என்றது கன்மேர் திரி 
யம் ஞானேந்திரியம் தன்மாத்திரை , பூதம் ஜீவன் முதலியவற்றிற்கோர் 
ஈஸ்வரனாய் நிற்பவன் ஸ்ரீராமபிரான் , என்பதைக் குறித்தது . பிறப்பிறப் 
பினுக்கோர் இறுதிகாணுதல் அரிதாகவே அதனைப் பெருங்கடல் என்றார் . 

26. ( ப - ரை ) தளி - ஒப்பில்லாத , தருமத்தின் மூாத்தி - தாம ஸ்வ 
ரூபியானவனே ! ஓயாத - ஒழிதலில்லாத , மலரயனே முதலாக - ( நாபிக் ) 
மலத்திலு திதத பிரமன் முதலா 5 , உளராகி - உள்ளவர்கள் 

உள்ளவர்கள் ஆகி , மாயாத 
அழிதலில்லாத , வானவாக்கும் - தேவர்களுக்கும் , ஒழிந்த - அவர்கள் நீங்க 
லான , மற்று மன்னுயிர்க்கும் - மறறைய ஜீவான்மாக்களுக்கும் , முதல் தா 
தை - முதலான தந்தை , 

யோகில் - நீயானால் , நெறிமுறையால - உலக 
வழக்கப்படி , ஈன்றெடுத்த - (இவாகளைப் ) பெற்று வளர்த்த , தாயாவார் 
தாயாகுவாா , யாவரே - வேறு எவர் ? ( அத்தாயும் நீயே என்றபடி ) 

குறிப்பு: - கற்பங்கள் தோறும் பிரமன் முதலியோர் அழிந்து பின் 
உயிர்ப்பதுபறறியும் படைப்பு , தொழிலில் அவலுககு ஒழிவில்லாது பற்றி 
பும் ஓயாத மலரயன என்றார் . தோற்றத் தொடக்கத்தில் பிரமனே முத 
லானவன் என்பது தோன்ற மலரயனே முதலாக என்றார் . தேவர்களுக் 
கும் மரண முண்டு என்றாலும் மற்றைப் பிறவிகளைப் போலன்றி அவர்கள் 
நெடுங்கால வாழ்வுடையாராய துபற்றி மாயாத என்ற சிறப்படை வைத்து 
அவ்வேறுபாடு விளக்கினார் தத்தங் கன்மபலம் காரணமாக எடுத்த சரீரம் 
அழிந்து தான அழியா துநிற்றலால் ஆன்மாவை ‘ மன்னுயிர் என்றார் . முத 
லவன் ஆகிய பிரமனையும் படைத்தவன் ஸ்ரீ ராமபிரானே என்பது தோன்ற 
முதல் தாதை என்றார் . தாயாவார் யாவரே என்ற சொல்லாற்றலால் 
சிரியர் ஆணும் ; நீ பெண்ணும் நீ அலியுமநீ நீயன்றி ஒருவருமில்லை; என்ற 
பொருள் திலங்கவைத்தார் . யாவரே - இதிலுள்ள ஏகாரம் ‘ புதியன புகு 
தல் என்றபடி எதிர்மறைப் பொருளது . தனிமூாத்தி - அண்மைவிளி.. 

27 , ( ப - ரை ) நீயா இபரம்பரமும் - முதன்மையான பரம்பர வஸ்து 
வும் நீதான் , உலகங்கள் நின்னவே எல்லா உலகங்களும் உன்னுடையவே , 


- 


15 


லாத , 


ஆயாத சமயமும் - ( ஆய்ந்து ஆய்ந்து பார்ததும் ) அறிதற்கருமையாய பற் 
பல சமயங்களும் , பின் அடியவே - உனது பாதங்களைப் பற்றியனவே , 
அயல் இல்லை - ( யேன்றி ) வேறில்லை , தீயாரின் ஒளித் தி - ( ஆனால ) என் 
போன்ற தீயவர்களுக்கு நீ உனது எதார்த்த ரூபத்தை ஒளித்திருக்கின்றாய் , 
வெளிநின்றால் - ( அவ்வாறு ஒளியாது நீ ) வெளிப்பட்டு என்றால் , தீங்குன் 
டோ - ( அதில்உனக்கு ஏதேனும ) தீங்கு பற்றுமோ, வீயாத - அழிதலில் 

பெருமாயை விளையாட்டும் - பெரிய மாயைத் திருவிளையாட்டும் 
வேண்டுமோ - (உனக்கு ) வேண்டியதா யிருக்கிறதோ , ( இல்லை என்றபடி ) 

குறிப்பு : - சமயங்கள் தோறும் அவ்வத தெய்வங்களாய் நின்று அவர் 
கள செய்கிற வந்தன உபசாரங்கள் முதலியன ஸ்ரீ ராமபிரானையே சாரு 
கின்றபடியால் ‘ சமயமும் நின் அடியவே என்றார் காணத்தக் க உலகினைக் 
காண்டு காண்பதற்கரிதாய பரம்பொருளைக காணவேண்டியிருப்பதால் 
நின்னவே உலகங்கள் என்றார் . தீயாரின் ஒளித நி என்பதற்கு வஞ்சக 
மாக நீ யுனது எதார்த்த ரூபத்தை ஒரித்திருக்கின்றாய் எனவும் பொருள் 
கொள்ளலாம் அடியவே என்பரிலுள்ள எகாரம் தேற்றப்பொருளில் 
தது . ஆல் - தளை நிரப்பவந்த அசையாயிற்று . 


வ 


M5 


28. ( ப - ரை ) ஐய - ஐயனே , வாராதே வரவல்லாய் - ( அடியார் பொ 
ருட்டு ) வருவதற்கரியானாய நின்று பின்னர் மிக்க எளிமையாய் வரத்தக்க 
தன்மையுடையானே !, தாய் தன்னையறியா கன்றில்லை - தனனை யீனத 
தாயை அறிந்து கொள்ளாத கன்றில்லை , தன கன்றை ஆயும் அறியும் - 
தான் ஈன்ற கன்றை அதன தாயும் அறிந்து கொள்ளு , ( ஆனால் ) - லகின் 
தாய் ஆகிய - ( மீ ) எல்லா உலகனுக்கும் தாயானால் , நீ எப்பொருளும் 
அறிதி - நீ எல்லாப் பொருள்களையும் அறிகின்றாய் , அவை - அப் பொருள் 
கள் , உன்னை நிலையறியா - உன்னை இன்ன தன்மையான் என்று அறிந்து 
கொள்ள மாட்டா , மாயையிது வென்கொலோ - (இப்படியானால் இந்த மா 
யை எத்தகைமை யுடையதோ ( தெரியவில்லை என்றபடி ) 

குறிப்பு : - கன்று தன் தாயையும் தாய் தனகன்றையும் அறிந்த கொள் 
ளுகிற அன்பு மிகுசி ஆவினங்களுக்கே அதிக மென்பது பற்றிக கன் 
றெனபனத ஈண்டுப் பசுவின் கன் றென்றும், கன்று என்று கூறினமையா 
லேயே ‘ தாய்ஆய் ’ என்பன பசுவென் றுங்குறித்ததெசைகொள்க . உலகுஇன் 
தாய் - உலகுக்கு இனிய தாயெனப் பிரித்துப் பொருள் கொள்ள ம பொ 
ருந்தும் , ஆகின் , என்பது துணிவுப் பொருளில் வநதது அறிதி - அறி === 
பகுதி ; த் = எழுத்துப் பேறு ; இ = முன்னிலை யொருமை வினை முற்று 
விகுதி ; அறிகின்றாய என்பது பொருள சொல் - ஆசசரியம்பற்றி வர்க அசை . 
தாய் கன்றையறிவதுபோல் நீ எப்பொருளையும் அறிகின்றாய . கன் ) தாயை 
அறிவதுபோல் அப்பொருள் கள உன்னை அறிய முடியவில்லை என்பது 
தோன்ற மாயையிதுவென்கொலொ என்றார் ஆசிரியர் . 


16 


29. ( ப - ரை ) உலகம் - உலகமானது , பன்னலாம் என்று - துதிக 
லாம் என்று , பலபலவும் - பல பல தெய்வங்களையும் , நினையம் - நினைக்கு 
( ஆனாலும் ) உன்னலால் - உன்னை யல்லாமல் , பெருந் தெய்வம் ( 

( . 
றொரு ) சிறந்த தெய்வம் , உயர்ந்துளோர் - (உண்டென்பது ) உயர்ந்தோர் 
ளது , ஒழுக்கன் றே - ஒழுக்கமாகாது , அன்னம்ஊர்தியை - அன்ன வா 
கனமாகக் கொண்ட பிரமனை , முதலாம் - முதலாகஉடைய , அந்தணர் 
மாட்டு - மேலோர்களால் (ஆராதிக்கத்தக்க ) , அருந் தெய்வம் - ( ஒப்பற்ற , 
அரியதெய்வம் , பின் அல்லால் இல்லாமை - சின்னையல்லால்வேறு இல்லாமை 
யை , நெறி நின்றார் - சாஸ்திர முறையில் நின்ற மேலோர்கள் , நினையா 
போ - ஆராய்ந் துணராரோ (உணர்வார் ) என்றபடி , 

குறிப்பு : - தெய்வம் + உயர்ந்தளோா என்ற சொற்களுக்கிடையில் 
உண்டென்பது என்ற சொல் தாகுத்தல் : இதனைச் சொல்லெச்சம் என் 
பர் . உலகம் என்பது உலகத்திலுள்ள பிறப்புக்களைக் குறித்ததால் இது 
இடவாகு பெயராயிற்று நினைக்கும் என்பது நினையும் என வந்தது ; நினை 
பகுதி ; உம் - வினை முற்று விகுதி . ஊர்தி - ஊரப்படுவது . அந்தணர் 
என்பது பிரம்மா, விஷ்ணு , ருத்திரர்களின் பெயராயது பற்றி " அன்ன 
ஊர் தியை முகலாமந்தணர் என்றார் . அம் மூர்த்திகளைப் பற்றிப்பேசுகிற 
வே தமுறையில் ஒழுகுபவருக்கும் இப்பெயர் வந்தது . அந்தணர் - அந் 
தத்தை அணவுவோர் : அணவுதல் - கிட்டுதல் , ஒழுக்கு - முதனிலை திரிந்த 
தொழிற் பெயர் , 

மாட்டு - இது ஆல உருபுப்பொருள் தந்து நின்றது . 
30. ( ப - ரை ) திரு - இலக்குமி தேவி , உறையும் - வீற்றிருக்கின்ற 
அணி - அழகிய , மார் - மார்பினையுடையவனே ! , உறங்காதாய் - அழியாத 
வனே , பொருவு அரிய சமயங்கள் - ஒப்பிட்டுச் சொல்ல முடியாத பல சம 
யங்கள் , புகல்கின்றபுத்தேளிர் - தத்தம் தெய்வமென்று சிறப்பித்துக் கூறு 
கின்ற தேவர்கள் , இருவினையும்உடையார் போல் - ( நலவினை தீவினை 
என்ற ) இரண்டு வினைகளையும் உடையவர்களைப் போன்று , அருந்தவம் - 
அரிய தவத்தை , நின்று இயற்றுவர் - செய்து நிற்பார்கள் , நினக்கு என்னை 
செயற் பால உனக்குச் செய்யவேண்டிய காரியங்கள் என்ன இருக்கின் 
றன , ஒன்று மில்லை .) ஒரு வினையு மில்லார் போல் - ( ஆகையால் ) வினை ஒன் 
றும் இல்லாதவரைப் போல் உறங்குகி - நீ ) சித்திரை செய்தருளுகின்றாய் . 


குறிப்பு: - எல்லாச் செல்வங்களுக்கும் அதிதேவதை இலக்குமியாயது 
பற்றித் திரு என்பது இலக்குமியைக் குறித்தது . இரு 

இரு வினை - நலவினை 
தீவினை . இருவினையும் இதில் உள்ள உம்மை முற்றும்மை . பால - பால் , 
பகுதி ; அ - பலவின்பாற் படர்க்கை விகுதி . உறங்கு தியால் உறங்காதாய் 
என்ற சொல்லாற்றலினால் நீ பன்னகத்தின் மீது பள்ளிகொண்டிருப்பினும் 
அதன் மீது அறி துயில்கொள்பவனேயன்றி மற்றைத் தேவரைப்போன்று 
உறங்குகிறவன் அல்லன் என்ற பொருள் தரு ஏகின்றது . ஆல் - தனைநிரப்பசை , 


17 


31. ( ப - ரை ) திருவான - அழகுதங்கிய , நிலமாளை - பூமிதேவியை , 
அடி ஆகி - ஆதிசேஷனாகி , சுமத்தி - ( மீ ) சுமந்து தாங்குகின்றாய் , அயில் 
எயிற்றின் - கூர்மைபெற்ற கொம்பினால் , ஏர்து கி - எடுக்கின்றாய் , ஒரு வா 
யின் - ஒரு வாயினாலே , விழுங்குதி - விழுங்குகின்றாய் , ஓர் அடியான் 
ஒளித்தி - ஒரு திருவடியினாலே மறைக்கின்றாய் , இஃது - இந்தவண்ணம் 
அவளிடத்தில் அன்புகொண்டொழுகுதலை , பரு ஆரும் துழாய் அலங்கல் - 
வாசனை தங்கிய துளபமாலையணிந்த , மணிமார்பின் வைகுவாள் - அழயே 
மார்பினிடத்திருக்கின்ற திருமகள் , அறிர்தால் சீறாளோ - அறிர்துகொள் 
வாளானால் கோபிக்கமாட்டாளோ ( வாடல் பெறாளோ என்றபடி ) 

குறிப்பு: - பூமிதேவியை ஆதிசேஷரூபமாய்ச் சுமந்தும் வராகரூபமாய் 
ஏந்தியும் வாமன ரூபமாய்த் திருவடியில் அளந்து மறைத்தும் பிரளய 
காலத்து ஒரு கவளமாயுண்டும் சிருஷ்டிகாலத்து உமிழ்ந்தும் ஆடுகிற 
திருவிளையாட்டினை இக்கவியில் துலக்கினார் . அலங்கல் - இது தொழிலாகு 
பெயராய்மாலையைக் குறித்தது . துழாய் - துளஸீஎன்னும் வடசொற்சிதைவு . 

32. ( ப - ரை ) ஐயா - யாவர்க்கும் தலைவனே , நீ விதித்த மன்னுயிர் 
கள் - நீ படைத்த நிலைபேறுடைய ஆன்மாக்கள் , 

ன்மாக்கள் , மெய்யைத்தான் - ( பரத் 
துவம் ரீ என்கிற ) உண்மையைத்தான் , சிறிதுணர்ர்து - சிறிதளவாயினுர் 
தெரிந்து , உய்யத்தான் ஆகாதோ - ( பிறப்பிறப்பென்ற பெருந்துன்பக் கட் 
டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு ) ஜீவிக்கலாகாதோ , உனக்கென்ன குறைவுண் 
டோ - ஆன்மாக்கள் ( அங்ஙனம் உஜ்ஜீவிப்பதால் ) உனக்கு எதாவது குறை 
வுசேருமோ , ( சேராதே ) மழுவாளிக்கு - மழுவேந் திய பரமசிவனுக்கு , 
அன்று அளித்த ஐயத்தால் - ( பிரமகபாலத்தை ஏந்திப் பிசசைபெற்றுத் 
திரிந்த அந்தக்காலத்தில் ) நீ கொடுத்தருளிய பிச்சையினால் , சிறது ஐயர் 
தவிர்த்தாரும் -சிறிதளவு சந்தேகம் நீங்கப்பெற்றவர்களும் , வையத்தார்.இவ் 
லகத்தாருள்ளும் , வானத்தார் - அவ்வுலகத்தாருள்ளும் , உளர் - உள்ளார் . 

குறிப்பு : - உன்னாற் படைக்கப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் உன்ளை 
அறிந்து உன்னுள் ஐக்கியநிலையடையாவண்ணம் மாயை என்ற ஒரு பெரிய 
வலையை நீயே படைத்திருக்கின்றாயென்றும் அவ்வாறு மாயையை நீ படைக் 
காவிடில் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற திருவிளையாட்டே உனக் 
கில்லாமற் போய்விடுமென்றும் அவரவர்கள் கன்மானுபவத்துக்குத் தக்க 
படியேதான் படிப்படியாய் உன்னையறிந்து உன்னுள் ஐக்கியம் பெறக்கூடு 
மென்றும் அவ்வாறு ஐக்கியம் பெற்றவர்கள் வையகத்தாரிலும் வானகத்தா 
ரிலும் சிலர் இருக்கின்றார் என்றும் விராதன் துதித்தான் என்பது இப்பாட் 
டால் பெறப்பட்டது. மெய்யைத்தான் உய்யத்தான் - இவைகளிலுள்ள 
தான் என்னும் அசைச்சொற்கள் சமயக்கோட்பாட்டினுட்கிடந்து இவன் 
பெரியன் அவன் பெரியன் என ஐயுற்று ஒன்றிலும் துணிவு பெருதுழலும் 
ஆன்மாக்களைப்பற்றி எழுந்த இரக்கத்தை வெளிப்படுத்திநின்றன . பிரமஹத் 
திதோஷத்தாற் பரமசிவன் பிச்சை ஏற்றுத் திரிந்தபோது ஸ்ரீ மகாவிஷ்ணு 


18 


பெ 


தமது கரத்தினாற் பிச்சையிட்டு அப்பிரமஹத்தியை நீக்கியருளினார் என்பது 
தோன்ற மழுவாளிக்கன்றளித்த ஐயத்தால் " என்று கூறினார் ஆசிரியர் .., 

33. ( ப - லா ) எனமாய் மண் இடந்தாய் - வாகரூபமாய்ப் பூமியை 
எடுத்தருளியவனே , அன்னமாய் - நீ அன்னவடிவு கொண்டு , அருமறைகள் - 
அரிய பெரிய வேதங்களை , அறைந்தாய் - ஆதியில் ( பிரமனுக்கு ) உபதேசித் 
தாய் , அவை - அவ்வேதங்களை , முன்னம் - அதற்குமுன்னர் , உன்னை - 
உனக்கு , ஓதுவித்தார் - கற்பித்தவர் , ஆர் - யாவர் , எல்லோரும் முடிந்தா 
ரோ - அவர்கள் அனைவரும் (இப்போழ்து ) இறந்துபோயினரோ , பின்ன 
மாய் ஒன்றாதல் - ( ஜீவான்மாக்களுடன் ) வேறாகியும் ஒன்றாகியும் இருக்குர் 
தன்மை , பிரிந்தேயோ பிரியாதோ - வேறுபட்டு நின்றே ( அல்லது ) வேறு 
படாமல் ஒன்றாயிருந்தோ, இவை - (இவ்வாறு வேறும் ஒன்றுமாயிருக்கிற ) 
இந்தரிலை , என்ன மாமாயம் - என்ன பெரியமாயமாயிருக்கிறது ? 

குறிப்பு : -மறை - இது ஆகுபெயராய் வேதத்திற்காயிற்று ; மறை 
வான பொருளை உட்கொண்டிருத்தல் பற்றி என்ப . மறு - பகுதி , ஐ - செ 
யப்படுபொருள் விகுதி . " முன்ன மாரோதுவித்தார் எல்லாரும் முடிந்தா 
ரோ ” என்ற வினாவினால் , உன்னையன்றி வேறு ஒருவருமில்லை என்ப 
றப்பட்டது . இதிலுள்எ யார் என்பதின் விகாரமாகிய ஆர் என்பதும் ஈற் 
றிலுள்ள ஓகார வினாவும் இன்மைபற்றியும் எதிர்மறை பற்றியும் வந்தன . 
பின்னமாய் ஒன்றாதல் - பரமாத்துமாவும் சீவாத்துமாவும் வேறும் ஒன்றுமா 
யிருத்தல் ; இதனை ஆன்றோர் விரிஷ்டாத்வைதம் என்பர் . உன்னை - உனக்கு ; 
இரண்டன் உருபு நான்கன் உருபுப் பொருள் தந்து நின்றது . 

34. ( ப - ரை ) ஒப்பு - உவமை , இறையும் - சிறிதளவும் , பெறல் 
அரிய - பெறுதற்கு அரிய , ஒருவா - (ஆதியான ) ஒருவனே , முன் உவந்து 
உறையும் - முன்னர் திருவுளம் மகிழ்ந்து பள்ளிகொண்டிருந்த , அப்பு - 
திருப்பாற்கடலாகிய , உறையுள் துறந்து - இருப்பிடத்தை விட்டு , அடி 
யேன் அருந்தவத்தால் - அடியேனது பெருச தவப்பயனால் , அணுகுறலால் - 
இங்கு எழுந்தருளிய தினால் , இப் பிறவிக்கடல் கடந்தேன் - இந்தக் கடல் 
போன்ற பிறவியைத் தொலைத்து கரையேறினேன் , இனிப் பிறவேன் - 
இனிப் பிறக்கமாட்டேன் , இருவினையும் - பிரவிக்குக் காரணமாய ( நல்வினை 
தீவினை என்ற ) இரண்டு வினைகளையும் , துப்பு உறழும் - பவள நிறம் நிகர்க் 
கும் , நீர்த்த சுடர்த் திருவடியால் - பிரகாசமுற்ற அழகிய ( சின் ) பரதங் 
களினாலே , துடைத்தாய் நீ.- நீ துடைத்தருளினாய் , 

குறிப்பு : - இறை - உயர்வெனப்பொருள் கொண்டு ஒப்பும் உயர்வும் 
இல்லாத எனினும் பொருந்தும் . உறையுள் - இது வினைத்தொகை : தொ 
ழிலாகு பெயராய் இடத்தைக் குறித்ததெனினுமாம் . பிறவிப்பிணிக்கு 
மருந்தாகலின் திருவடியைத்துப்புறழும் என்று புனைந்து கூறினர் . துப்பு 
நழும் என்பதற்குப் பரிசுத்தம் பொருந்தும் எனப் பொருள் கொள்வதும் 


19 


பொருந்தும் , திருவடியால் துடைத்தாய் என்ற பெற்றி அத்திருவடி 
யின் விசேஷத்தைச் சிறப்பித்து நின்றது . 

35. ( ப - ரை ) வழியாய் - (சிருஷ்டியாதி முத் தொழிலுக்கும் ) முதல் 
வனே , தெறுத்துவந்த - (உயிர்களை அழித்துவந்த , தீது எலாம் - ( என்னு 
டைய ) பாவங்கள் முற்றும் , அறத்த உன்ளை - போக்கியருளிய உன்னை , 
ஆதனேன் - அறிவற்றவனாகிய யான் , ஒறுத்த தன்மை - வறுத்திய ( அப 
சாரத்தை, பொறுத்தி என்று - பொறுத்தருள் வாயென்று, பிரார்த்தித்து - 
பிரார்த்தனை செய்து , போயினான் - தன் உலகம் சென்றான் . 
குறிப்பு : - தீதெலாம் இது ஒருமையிற் பன்மை : எல்லாம் எ 

என் 
பது எலாம் எனச் செய்யுள் விகாரம்பற்றித் தொக்கது . 

36 ( ப - ரை ) இரவு - அன்றையிராத்திரி , உறும்பொழுது - வருங்கா 
லத்து , குரவம் - சூராவரும்பும் , குலி.கோங்கும் - குவிந்த கோங்கரும்பும் , 
அலர் கொம்பினொடும் - ( முடியிற் சூடி ) மலர்கின்ற பூங்கொம்பு போன்ற 
பிராட்டியுடனும் , ( ஸ்ரீ ராமலக்குமணர் ) அங்கண் - அவ்விடத்திலிருந்து , 
சாவங்கள் - சரவங்கரென்னும் மா முனிவர் , இருந்து தவங்கருதும் - தங் 
சித் தவஞ்செய்துகொண்டு வருகிற , மரவம் - குங்கும மரங்களும் , கிளர் 
கோங்கு - உயர்ந்து வளரப்பெற்ற கோங்கு மரங்களும் , ஒளிர் - குவிந்து 
விளங்குகின்ற, வாசவனம் - மணம்பொருந்திய வனத்திலுள்ள ( ஆச்சிரமத் 
திற்கு ), ஏகினார் - சென்றார்கள் . 

குறிப்பு : - குருவம் கோங்கு என்பன அம்மரத்தின் பெயர் அதன் மலர் 
களுக்காயதுபற்றி இலை பொருளாகுபெயரின் பாற்படும் . 
தபஸ் என்னும் வடமொழித்திரிபு . வாசவனம் வசிக்கத்தக்க வனம் என 
வும் பொருந்தும் , கொம்பு என்பது பூங்கொம்புபோன்ற சீதை என விரிபு 
மாகவே து உவமையாகுபெயா . 

பயா . ஓடும் - 

ஓடும் - இதிலுள்ள உம்மை முற்றுப் 
பொருளது . குரவம் கோங்கு : மரவம் கோங்கு ; இவைகளிலுள்ள எண் 
ணும்மைகள் விகாரத்தால் தொக்கன . 

37. ( ப - ரை ) செவ்வேலவர் - கூர்மை தங்கிய வேலினை யுடைய 
( ஸ்ரீ ராமலக்குமணர் , ) சென்றனர் - சென்று , சோற்றும் - சேர்கின்ற , அல் 
வேலையில் - அர்த நேரத்தில் , தவ்வாது - குவியாது , இரவும் - இராப்போ 
திலும் , பொலிதாமரையின் - மலர்ந்து விளங்குகின்ற செந்தாமரைப் பூக்க 
ளைப்போல் , வெவ்வேறு - தனித்தனியே , அவர் - விரிந்த , ஆயிரமாம் - ஆயி 
ரம் என்று சொல்லப்பட்ட , கண்ணினன் - கண்களை யுடைய , விண்ணவர் 
கோன் - அமரர்களுக்கு அரசனாகிய ( தேவேந்திரன , ) எய்தினன் - ( அங்கே 
சிறிது நேரத்திற்கு முன் ) வர்தான் . 

குறிப்பு : - செவ்வேல் - பசையாது இரத்தர் தோய்ந்த யேல் எனவும் 
பொருந்தும் , சென்றனர் - வினைமுற்று வினையெசசப் பொருள் தந்ததால் 
இது முற்றெச்சம் , சேரலுறும் - இதிலுள்ள உறும் துணைவினை . தாமரை 


தவம் 


20 


யின் - இதிலுள்ள இன் உகமப்பொருள் தந்து நின்றது . இந்திரன் கண்கள் 
இமையர்தனபற்றி அவற்றைக் குவியாத தாமரை என உவமிக்கப்பட்டது . 
ஸ்ரீ ராமலக்குமணர் சென்றகாலம் இரவானதுபற்றியும் இரவில் தாமரை 
மலராதது பற்றியும் இந்திரன் கண்கள் இமையாதது பற்றியும் இவ்வுவமை 
வழுவின்பாற் படாவண்ணம் இரவும் பொலி தாமரை என்றார் ஆசிரியர் . 
இது இல்பொருள் உவமையாயிற்று , 

38. ( ப - ரை ) நின்றான் எதிர் - ( சரபங்கர் ஆசசிரமத்தில்வந்து ) அவர் 
எதிரே ரின்றான் , நின்ற செடுத்தவனும் - ( அங்கு இருந்த ) நிலைபெற்ற செ 
டிய தவத்துடன் கூடிய ( அந்த முனிவரும் ) , எதிர்கொண்டு - ( இந்திரனைப் 
பார்த்ததும் ) எதிர்கொண்டு , சென்றான - அணுகினான் , சிறப்பு அமையா - 
( இந்திரனுக்குச ) சிறப்பான மரியாதைகளைச செய்து , இவண் - இவ்விடத் 
திற்கு , எய்திய ஆறு - வந்ததின் காரணம் , என்என்றான் - என்ன வென்று 
கேட்டான் , எனலும் - என்றுகேட்டலும், பொன்றாத - அழியாத , பொலய் 
கழலோன் - பொற்கழல் தரித்த இந்திரன் , புகலும் - சொல்வானாயினான் . 

குறிப்பு : - அமையா - அமைத்து ; அமை - பகுதி ; ஆ - வினையெச்ச 
விகுதி . சென்றான் - இதை முற்றெசசமாகக் கொண்டு சென்று எனக் 
கொள்ளினும் அமையும் , சழலோன் புகலும் - இது திணைவழு . 

39. ( ப - ரை ) எந்தாய் - எம்பெருமானே , சந்தாத - கெடாத , பெ 
ருத்தவ - பெரிய தவத்தினையுடையவரே , உலகுயாவையும் - எல்லா உலகங் 
சளையும் , எ உயிரும் - எல்லா உயிர்களையும் , தந்தான் - படைத்தவனாகிய , 
( பிரமன் ) உறையும் - வசிக்கின்ற , நெறி - ( தன் ) உலகமாகிய பதவி , தந்த 
னன் - உமக்குக் கொடுத்தான் , ஆல் - ஆகையால் , நாடு அது - அந்த நாட் 
இக்கு , நீ வந்தாய் எனின் - நீர் வர்தீராயின் , நின்எதிரே - (உமமை எதிர் 
கொண்டழைத்தற்கு ) உமக்கு முன்னர் , வருவான் - ( படைத்தற்கடவுளாகிய 
அந்தப்பிரமதேவன் ) வருவான் . 

குறிப்பு - எந்தாய் - இது சிறப்பினால் வர்த வழுவமைதி , வந்தாய் -இது 
இயல்பினால் வர்த வழுவமைதி . நாடது - இதிலுள்ள அது பகுதிப்பொருள் 
விகுதி ; நான்காம் வேற்றுமைத்தொகை . பெருந்தவநாடு - பெரியதவத்தா 
லடையப்படுகின்ற நாடு எனக கூட்டிப் பொருள் கொள்ளினும் அமையும் . 

40. ( ப - ரை ) நல்லாய் - (நல்ல ) தவத்தையுடையவரே , எல்லா 
கிற்கும் - எல்லாப் பதவிகளுக்கும் , உயாந்தமை - ( அப்பிரமலோகம் ) மேம் 
பட்டிருக்கின்ற தன்மையை , யான் சொல்லாவகை - நான் சொல்லாமலே , 
புணர் தன்மையை - நீர் அறிந்திருக்கும் பழைமையுடையவராயிருக்கின் 
றீர் , ஆல் - ஆதலால் , நீ உடனே நட - நீர் உடனே வருவீராக , எனலும் - 
என்று இந்திரன் தெரிவித்த அளவில் , வால் அறிவான் - சிறந்த ஞானியா 
கிய ( அம்முனிவர் ), அல்லேன் என - நான் அங்கு வரக்கூடியவன் அல்லன் 
என்று , அறைவான் - சொல்லுவாராயினார் . 


21 


குறிப்பு: - வால் - தூய்மை . வாலறிவான் அறைவான் என்பதனைத் 
தூய அறிவினால் ஆராய்ந்து சொல்லுவார் என்றும் பொருள் கொள்ளலாம் . 
உடனே நட " என்றது " இப்பதவி கிடைத்தலரிது எனும் பொருள் தந்தது . 

41. ( ப - ரை ) சொற் பொங்கு - ( சொல்லச் சொல்ல ) அச்சொல் மிகு 
தற்கு ஏற்றதான , பெரும் புகழோய் - பெரிய புகழோடு கூடியவனே , தொ 
ழில்மாய் - செயலற்ற , சிற்பங்களின் - சித்திரங்களைப்போன்று , வீவன - 
அழிந்துபோகும் தன்மையான , உலகங்களை - பதவிகளை , சேர்குவேனே - 
( யான் ) அடையேனோ, அற்பங் கருதேன் - அற்பமான பதவிகளை நான் 
கருதுபவன் அல்லன் , என் அருந்தவமோ - என்னுடைய அரிய தவமோ , 
கற்பம் பல சென்றது - பல கற்பகாலங்கள் செல்லப்பெற்றன , கான 
( * இதளை ) அறிவாயாக . 

குறிப்பு : - சொற்பொங்குபுகழ் - சொலலுக்கடங்காத புகழெனவுமாம் . 
கற்பம்பல சென்றது என் றமையான் நீ சொல்லும் பதவி கற்பங்கள் தோறும் 
அழிந்திருப்பதை யானறிவேன் என்பது பெறப்பட்டது . அற்பம் - இது 
ஆகுபெயராய்த தாழ்ந்த பதவியைக் குறித்தது . ஓ - உயர்வு சிறப்புப் 
பொருளது . பொங்கு பெரும்புகழ ; மாய் சித்திரம் - தொகைநிலைத்தொடர் . 

42 , ( ப - ரை ) சூழ்கழலாய் - சூழந்திருக்கின்ற வீரக்கழல் அணிந்த 
வனே , இது - இந்த வார்த்தை , சொற்றும் தரம் அன்று - நீ சொலலத்தக்க 
வார்த்தை யல்ல , பெற்றும் பெறுகில்லது - அடைந்தாலும் அடையாத் தன் 
மையைப் போன்ற , ஓர் பெற்றியது - ஒரு தன்மையோடு கூடியது அது , 
( ஆதலான் ) மற்றென்பல சொல் - வேறு பல வார்த்தைகளைச் சொல்லிப் 
பயன் என்ன , இவண் வந்து - (யான் ) இங்குவந்து , தவம் முற்றும் - செய்த 
தவம் முடியும் , பகல் தானும் - காலததையும் , முடி ததேன் - ( தவம் நிறை 
வேறும்படி செய்து ) முடித்தேன் . 

குறிப்பு: - பெற்றியதே - இதிலுள்ள ஏகாரம் தேற்றப்பொருளில் வந் 
தது . தான் - அசை . உம்மை -உயர்வு சிறப்புப்பொருளது . ஆல் - ஈற்றசை . 
" இயண் வந்து உதவ எனப்பிரித்து " ஸ்ரீ ராமபிரான் என்னைத் தேடிவந்து 
எனக்கு மோட்சமளிக்கும்படியான தவத்தைச செய்துமுடித்தேன் என் 
றும் பொருள் கொள்ளலாம் . அங்கன மாயின் ஸ்ரீ காமன் தோன் முஎழுவாய் , 

43. ( ப - ரை ) வானுடையாய் - தெய்வலோகத்தாசனாகிய இந்திர 
னே ! சிறுகாலை இலா - அற்பமான காலவரை யில்லாமலும் , நிலையோ திரி 

நிலைமை மாறாமலும் , குறுகா - குறைவிலாமலும் , நெடுகா - வளருந் 
தன்மை யில்லாமலும் , குணம் வேறுபடா - குணம் வேறுபடாமலும் , உறு 
கால் - உண்டாகின்ற ஊழிக்காற்றினாலே , கிளர்பூதம் - விளங்குகின்ற 
பூதங்கள் , எலாம் - அனைத்தும் , உகினும் - அழிந்து போனாலும் , மறுகா 
நெறி - அழிதலில்லா திருக்கிற பதவியை எய்துவன் , (நான் ) அடைவேன் . 


22 


குறிப்பு: - காலவரையற்றது பரமபதம் ஆகவே சிறுகாலையில . 
றார் . சிறுகாலை உறுகால் - வினைத்தொலசத் தொடர்மொழிகள் . 
கால் கிளர் பூதம் - உண்டாகின்ற காற்று முதலிய ஐம்பூதம் எனி 
அமையும் , உகுதல் - தோன்றிய விடத்தினின்றொடுங்குதல் , பூதங்கலே.- 
லாம் ஒடுங்குகின்ற காலம் ஊழிக்காலமாகையாலும் அக்காலத்தினும் நித்தி 
யமாயிருப்பது மோட்சமாகிய பரமபதமாகையாலும் பரமபதத்தை மறுகா 
நெறி என்றார் . உகுதல் - உகு - பகுதி ; தல் - தொழிற்பெயர் விகுதி ,. 

44 , ( ப - ரை ) என்று - என்பதாய் , இன்ன விளம்பிடும் - இத்தகைய 
வார்த்தைகளை ( முனிவர் ) சொல்லுகின்ற , எல்லை பின் வாய் - சொல்லின் 
முடிவிலே , வன் திண் சிலை வீரரும் - வலிமை பெற்ற வில்லேந்திய ( ஸ்ரீ ராம 
லக்குமணரும் , வந்து அணுகா அவ்வாசசிரமத்தில் வந்து புகுந்து , ஒன் 
றும் - ( அவவிடத்துப் ) பொருர் தும் , கிளர் ஓசையினால் - பெரிய பேசசர 
வத்தினால் , உணர்வார் - அதன் காரணத்தை ) அறிபவர்களாய் , நின்று - 
( அங்குச் சிறிது நேரம் ) நின்று , இன்னது என்னை எனா இந்தப் பேச்சரவம் 
என்னவென்று , நினைவார் - ஆலோசித்தார் .. 

குறிப்பு :-வன் திண் - ஒரு பொருட் பன்மொழி ; இது வலிமையின் 
மிகுதியைக் காட்டி நின்றது . வாய் - இடப் பொருள் பற்றி வந்த ஏழனுருபு ; 
இது பொழுதெனும் பொருள் தந்து நின்றது விளம்பிடுமெல்லை - வினைத் 
தாகைத் தொடர் . அணுகா கு = பகுகி ; ஆ - வினையெச்ச விகுதி . 

15. (பரை) ஒளிர் பிரகாசிக்கின்ற , கோள் - வலிமையான , வயி 
ரம் - வயிரப்பூண்களையுடைய , ஒத்தனநால்கொம்பு - ஒரேவிமான நான்கு 
கொம்புகளை யுடைய , கம்பக்கரி - அசைந்தாடுந் தன்மையுற்ற ( ஐரா 
வதம் என்னும் ) யானை , நின்றது - நிறகின்றதை , கண்டனம் - பார்த்தோம் , 
ஆல் - ஆதலால் , உம்பர்க்கு அரசு - தேவர்களுக் சதிபதியான இந்திரன் ,, 
இவன் - இவனாக (இருத்தல்வேண்டும ), இம்பர் ததலை - இவ்வுலகத்து , மாத 
வர்பால் - சரபங்க முனிவனிடத்து , எய்தினான் ஆம் - வந்தான போலும் , 
என் றுணரா - என்று அறிந்து . 

குறிப்பு.- வயிரம் - இது யானையின் முடியுறுப்பாகிய ஆபரணம் 
என்று பொருள் தந்து நிற்பதால் அவ ஆபரணத் கிற்கு ஆகுபெயராயிற்று . 
தலைமாதவர் எனக்கொண்டு முனிவர்களுக்கெல்லாம தலைவர் எனினும் 
பொருந்தும் , மாதவர் என்பது சரபங்கரை மாத்திரங் குறித்தமையால் 
உயர்வு கருதி ஒருமையிற் பன்மை வந்தது . கம்பக்கரி - கண்டவர் பயந்து 
நடுங்கும்படி பெருததுள்ள யானை எனப் பொருள் கொளினும் இழுக்காது . 
ஒளிர்கொள் - வினைத்தொகை . உணரா உணர் = ப 

= பகுதி - ஆ = வினையெச்ச 
விகுதி . உணர்ந்து என்பது பொருள் , 

46. ( ப - ரை ) மானே அனையாளோடு - மான் போன்ற பார்வையையு 
டைய பிராட்டியுடனே , மைந்தனையும் - இளைய பெருமாளையும் , பூநேர் - பூக் 


23 


கள் செழிந்த , பொழிலின் புறமே - அசசோலைக்கு வெளியே , நிறுவா -நிறுத் 
திவிட்டு, ஆன் ஏறுஎன - இடபம் போலவும் , ஆள் அரிஏறு இதுஎன - விலங் 
குக்கரசாகிய ஆண் சிங்கம் போலவும் , தானே - தான்மாத்திரம் , அ அகன் 
பொழில் - அந்த விலாசமான சோலையை , சாருதலும் - கிட்டிய போழ்து . 

குறிப்பு : - வானேறு , வாளரி எனக்கொண்டு சிறந்த இடபமும , அழ 
குள்ள சிங்கமும் எனப் பொருள் கொள்ளினும் அமையும் , சிஷ்டர்களைப் 
பரிபாலிக்கவும் , துஷ்டர்களைச் சங்க ரிக்கவும் கூடியவராதல்பற்றி ஸ்ரீ ராம 
பிரானை ஆனேறென ஆளரியேறிதென என்றார் ஆசிரியர் , மான் ; மைர்தன் - 
இவை அன்மொழித்தொகையாய்ப் பிராட்டியையும் , இலக்குமணனையும் 
குறித்து நின்றன . தானே - ஸ்ரீ ராமபிரானே ; இதிலுள்ள ஏகாரம் பிரிநிலை . 

47 , ( ப - ரை ) காசினியின் கண் - இப்பூமியில் , இமையோர் இறை - 
வானோர்க்க திபதியாகிய ( இந்திரன் ) அருநான் மறையின் கனியை - தெரி 
தற்கரிய நான்கு வேதங்களின் பலமாயுள்ள ( ஸ்ரீ ராமபிரானை ) , கருஞாயிறு 

கரிய நிறம் பெற்ற சூரியனைக் ( கண்டாற் ) போல , கண் அவை ஆயி 
ரமும் - அவனது ஆயிரங் 

கண தாமரை போல் - பெருமை 
பெற்ற தாமரை மலாகளைப்போல் , கதுவ - மலர , கண்டான் - பார்த்தான் . 


என 


கண்களும் , 


குறிப்பு : - இந்திரனது கண்களைத் தாமரை என்றாராகையால் ஸ்ரீ ராம 
பிரானை ஞாயிறு என்றார் . 

அவரது திருமேனியின் நிறத்தைக்கு 
றித்தது கதுவ கதுவு = பகுதி ; அ = வினையெசசவிகுதி ; கண்டாம் , கண் 
டாமரை ; கண் + தாம் , கண் + தாமரை ; ணகரத்தின் முன் தகரம் டகர 
மாய்த் திரிந்தது . தாம் தான அசைகள் . 

48. ( ப - ரை ) காணா - (இந்திரன ஸ்ரீராமபிரானைத் ) தரிசித்து , 
மனம் நொந்து வருந்தி , கவன றன்ன 

கவலை யடைந்தவனா , 
ஆண் நாதனை - புருஷர்களில் உயர்ந்தவனும் , அந்தணா நாயகனை அந்த 
மாகிய மோட்சத்தை விரும்பும் பெரியோர்க்குத் தலைவனாகிய ஸ்ரீ ராமபி 
ரானை , நாள் நாளும் - அனுதினமும் , வணங்கிய நல்முடியால் வணங்கிவ 
ருகிற உயாந்த முடியினாலும் , தூண் கியதோள் கொடு தூண்களுக் 
கொப்பாகிய ( தனது ) தோள்களினாலும் , அவன் - அந்த ( நாராயணனது திரு 
வவதாரமாகிய ) ஸ்ரீ ராமபிரானை , தொழுவான் - வணங்கினான் . 


மனது 


- 


குறிப்பு : - " தேவராதிய சிஷ்டர்களை ரட்சிக்கும் பொருட்டுப் பகவான் 
அராவணை துறந்து காய்கனியுண்டு கல்லணை துயின்று பங்கயச் சீரடி பார் 
மிசைகடந்துகோவ இங்ஙனம் வந்தானே ” என்று இந்திரன் வருந்தினாகைவே 
" காணா மனசொந்து சவன் றனன் என்றார் . இந்திரன் முதலிய அனைவர் 
களும் அனுதினமும் பரம பதத்தில் பகவாளைக்கண்டு தரிசிக்கிற வழமை 
பற்றியும் அவனே ஸ்ரீராமனாக அவதரித்திருப்பதுபற்றியும் அங்கனம் அவத 
ரித்த அவன் அங்குமிருக்க இங்குமிருக்கிற தன்மைபற்றியும் அப்பெற்றி 


24 


காண் 


தோன்ற நாணாளும் வணங்கிய நான் முடியால் என்றார் ஆசிரியர் . காணா 
பகுதி ; ஆ - வினையெச்ச விகுதி . முடியால் , தோள் கொடு என்பன எண் 
னும்மைகள் தொக்க ஆல் கொடு என்னும் வேற்றுமை யுருபுகளையேற்றன . 
முடியாலும் தோளாலும் வணங்கினான் என்பது பொருள் . அவற்றொழு 
தான் - அவளைத் தொழுதான் ; இரண்டாம் வேற்றுமைத் தொகை நிலைத் 
தொடர் . உயர்திணையிடத்து ஐ உருபு தொக்கது . ஆல் - அசை . 

49. ( ப - ரை ) துவசம் ஆர் - வெற்றிக்கொடிகள் சூழ்ந்த , தொல் அம 
ருள் - பழமையான யுத்தங்களில் , துன்னாரை பகைவரை , செற்றும் 
தொலைத்தும் , சுருதிப் பெருங்கடலின் - வேதங்களாகிய பெரிய கடலினி 
டத்து , சொல் பொருள் - சொற்களையும் அவைகளின் அர்த்தங்களையும் , கற் 
பித்தும் - உபதேசித்தும் , திவசம் - நாள்தோறும் , மா நல் அறத்தின் - 
சிறந்த தருமத்தின் , செந்நெறியில் - நல்வழியில் , உய்த்தும - செலுத்தியும் ,, 
திரு அளித்தும் - செல்வத்தைக் கொடுத்தும் , வீடு அளித்தும் - மோட்சத் 
தைக்கொடுத்தும் , சிங்காமை - அழிதலில்லாமல் , தங்கள் - தங்களுக்கு , 
கவசமாய் - மெய்க்காவற்போரவையாயும் , ஆர் உயிராய் - நிறைந்த உயிராயும் , 
தவமாய் . தவமாகியும் , கண்ணாய் - கண்ணாகியும் , கடையிலா ஞானமாய் - 
முடிவிலாத ஞானமாகியும் , காப்பானை - காத்து வருகின்ற ஸ்ரீ ராமபிரானை , 
காணா - கண்டு , அவசமாய் - (தன்னை ) மறந்தவனாய் , சிந்தை அழிந்து - 
மனது உருகி , அயலே நின்றான் - பக்கத்தில் நின்று , அறியாதான் போல - 
( ஸ்ரீராமபிரானது ) மேன்மைகளைத் தெரியாதவன் போல , அறிந்த எலாம் - 
(தான் ) அறிந்த ( பகவானது ) திருக்கல்யாண குணங்களை எல்லாம் , சொல் 
வான் - சொல்லிக்கொண்டு ( துதிசெய்வானாயினான் ) . 

குறிப்பு : -வீடு - விடு : இது முதனிலை திரிந்த தொழிற்பெயர் ; பர் 
தங்களினின்று விடுபடுவது என்பது இதன் பொருள் . சிங்காயை - இது 
சிங்காமல் என்னும் பொருள் தந்து சிற்பதால் வினையெஞ்சு கிளவி என்பர் . 
ஆர் என்பதனை அருமையெனக்கொண்டு , அருமை என்னும் பண்பு ஆர் 
எனத் திரிந்தது எனினு மொக்கும் . சிருஷ்டி திதி சங்கார முதலிய எத் 
தொழிலினும் தானே ஒரு மூலமாய் நிற்பினும் காத்தற் கடவுள் ஸ்ரீமந் நா 
ராயண னென்பது பற்றியும் காத்தற் பொருட்டே அவதரித்திருப்பது பற் 
றியும் காப்பானை என்றார் . அவசம் - சுவாதீனமின்மை ; அவசமும் சிந்தை 
யழிதலும் பக்தியாலுண்டாகும் ஓர்வித மெய்ப்பாடுகள் , 

50 , ( ப - ரை ) பொருள் அனைத்தும் - எல்லாப் பொருள்களிலும் , 
தோய்ந்தும் - (உட்புறம் வெளிப்புறம் ) கலந் திருந்தும் , தோயாது நின்ற - 
( அவற்றின் குணதோஷங்களில் ) சம்பர்தப்படாமலே நின்ற , சுடரே - சோ 
திவடிவமே !, தொடக்கு அறுத்தோர் - பற்றுக்களை முற்றும் துறந்த மே 
வோர் , சுற்றமே - உறவானவனே!, பற்றி நீந்த - ( ஒன்றை ஆதரவாகப் 
பிடித்துக்கொண்டு கடப்பதற்கு , அரிய - அருமையாகிய , நெடுங்கருணைச் 
செல்லாம் - நிறைந்த அருளுக்கெல்லாம் , நிலையமே - இருப்பிடமானவனே ,! 


25 


- 


பகவா 


வேதநெறிமுறையின் - வேதங்களிற் கூறிய நீதிவழிகளின் , நேடி ஆய்ந்த - 
தேடி ஆராய்ந்தறிந்த , உணர்வின் - விசேட ஞானத் தின் , உணர்வே - உண 
ரப்படும்பொருளே !, எந்தாய் - எனக்குத் தாயுந் தந்தையும் ஆய் (நின்றவனே ,) 
அடியேம் - அடியவாகளாகிய ( யாங்கள் ), பகையால் - ( அரக்கர் முதலிய ) 
பகைவர்களினால் , அலைப்புண்டு - துன்பத்தில் உழன்று , அடி போற்ற - 
(உனது ) மலர்ப்பாதங்களைத் துதிக்க, அக்காள் - அந்தக்காலத்தில் , ஈந்த - 
கொடுத்தருளிய , வரம் - வரத்தின்படி , உதவ - ( எமககு ) உதவிபுரிவதற்கு,, 
எய்தினையே - ( இங்கு ) திருவவதாரஞ் செய்தருளினையே , நின் இணையடித் 
தாமரை - உன்னுடைய இரண்டு திருவடித்தாமரைகள் , இருநிலத்தவோ 
இப்பரவிய பூமியிற் பொருந்தத்தகையனவோ ? ( இல்லை என்றபடி ) 

குறிப்பு : - நீந்தவரிய நெடுங்கருணை என்றபடியால் கருணையை ஒரு 
கடல் என உவமானிக்கப்பட்டது . நீந்த அரிய பிறவிக்கடல் என்றவிடத்து 
அதன் துன்பத்தை விசேடிக்க வந்த நீந்த என்ற சொல்லே ஈண்டு 
னது கருணைக்கடலின் இன்பத்தை விசேடித்தல்பொருட்டு வந்து நின்றது ; 
எவ்வாற்றானும் பகவானது திருக்கருணையை அளவிட முடியாதென்றபடி . 
பகை - பண்பாகுபெயர் . பிரமன் முதலிய தேவர்களையும் உளப்படுத்தி அடி 
யேம் என்றார் . அந்நாள் என்றது தேவர்கள் அசுரர்களின் கொடுமைக் 
காற்றாது சீராப்தியிற் சென்று அரிபரந்தாமனைப் பிரார்த்தித்த தினத்தை . 
அது தருணம் பகவான் துஷ்டரிக்ரக சிஷ்டபரிபாலனத்தின் பொருட்டு 
யாம் திருவவதாரஞ் செய்கின்றோம் என்ற வாக்குக்கொடுத்துள்ள படியால் 
ஈந்தவரம் என்றார் . தோயாது என்பதினீற்றில் தேற்ற ஏகாரம் செவிக் 
கினிய ஓசையளவுபற்றித் தொகுத்துள்ளதாகக்கொண்டு தோயாதே எனப் 
பொருள் கொள்ளவேண்டும் . எந்தாய் - இது தாய்க்கும் தந்தைக்கும் பொ 
ருள் தருமாகவே இரட்டுற மொழிதல் , நிலத்த - நிலம் = பகுதி ; அத்து = 
சாரியை ; அ = பலவின்பாற் படர்க்கை விகுதி . தம் - சாரியை . 

51. ( ப - ரை ) நளினத்து - (உன்னுடைய ) நாபிக்கமலத்து , நீதந்த . 
நீ உண்டாக்கிய , நான் முகனார் தாமே - நான்கு முகங்களோடு கூடிய பிரம 
தேவர் தாமே , கவை தீர் - குற்றமற்ற , உலகுஎல்லாம் - உலகங்கள் எல்லா 
வற்றையும் , நாளியாக - நாளியென்ற அளவு கருவியாக வைத்து , ஊழிபல 
பலவும் - அநேக கற்பகாலமாகவும் , நின்று - ( ஓயாது ) நிலைத்து , அளக் 
தால் - ( உனது அனந்த கல்யாண குணங்களைத் தானியமாகக்கொண்டு ) 
அளந்தாலும் , ஒன்றும் உலவா - ( அவற்றுள் ) சிறிதளவேனும் முடியாத , 
பெருங்குணத்த உத்தமனே - மிக்க குணங்களோடு கூடிய உத்தமனே !, 
மேல் நாள் - முற்காலத்தில் , தரை தாழியாக - பூமி ( தயிர்ப் பானையாகவும் , 
நீர் தண் தயிராக - பாற்கடல் நீரே குளிர்ந்த தயிராகவும் , தடவரையே . 
பெரிய மந்திரமலையே, மதது ஆக - தயிர்கடையும் மத்தாகவும் ( கொண்டு ), 
தாமரைக்கைநோவ - (உன து ) தாமரை மலருக்கொப்பான திருக்கரங்கள் 
நோகும்படி , ஆழி - திருப்பாற்கடலை , கடைந்து - ( வற்றும்படி ) சடைந்து , 

4 


26 


- 


மகா 


நின்று 


அமுதம் - ( அதினின் டி உண்டாய ) அமிர்தத்தை , எங்களுக்கே - தேவர்க 
ளாகிய எங்களுக்குமட்டிலுமே , ஈந்தாய் - கொடுத்தருளினாய் , அவுணர்கள் - 
( கடலைக் கடைதற்கு எங்க 

டதற்கு எங்களோடு கஷ்டப்பட்ட ) அசுரர்கள் , நின் அடிமை 
யல்லாமை நினக்கடிமையாள 

ராகாமை , உண்டோ உளதோ ?, (இல்லை 
என்றபடி ) அசுரர்கள் அமிர்தம் பெறாமைக்குக் காரணம் அவரது குற்றமே 
என்பது குறிப்பாற பெறப்பட்டது . 

குறிப்பு: - உலசை நாழி என்று உருவகப் படுத்தியபடியால் அதில் 
அளக்கின்ற தானியம் ஸ்ரீ ராமபிரான் திருக்கல்யாண திவ்ய மங்களங்க 
ளென ஒன்று முலவாப் பெருங்குணத்த உத்தமனே என்ற செல்லாற்றலில் 
பெறப்பட்டது . இது ஏகதேச உருவக அணி . நாழி முகத்தலளவை 
ஆகுபெயர் . அளந்தால் ஒன்று - அளந்தாலும் ஒன்று ; இதிலுள்ள உயர்வுச 
சிறப்பும்மை விகாரத்தால் தொக்கது . ஆழி - ஆழ்ந்திருப்பது ; ஆழ் - 
பகுதி ; இ - வினை முதற்பொருள் விகுதி . எங்களுக்கே இதிலுள்ள - ஏகா 
ரம் பிரிநிலை , அடிமை - இது பண்பாகுபெயராய அசுரர்களைக் குறித்தது . 
உண்டோ - திலுள்ள ஓகாரம் எதிர்மறைப்பொருளது . 

பிரளயந் 
தோறும் இறந்து பிறக்கின்ற பிரமதேவன் அவ்வாறு இறவாது 
அளந்தாலும் அளக்கமுடியாத திவய திருக்கல்யான மங்கள குணங்களோடு 
கூடிய நின்னை எம்மனோரால் அளக்கமுடியாது என்பது பொருள் . 

52. ( ப - ரை ) எந்தாய் - எமது பிதாவே !, மேல்நாள் - பண்டைக்கா 
லத்தில் , வரம்புஇல்லாத - முடிவு இல்லாத , மாயவினை தன்னால் - மாயையி 
னுடைய சூழ்ச்சியின் வினையினால் , ( நீ ) இறைவன் அல்லை - நீ பரத்துவமா 
சாய் , நீ ஆதி - ( 6 இறைவனாகிய ) பரத்துவமாவாய் , என - என்று , பே 
துற்று - மனம் தடுமாறப்பெற்று , மயங்கினரோடு - மதிமயங்கித் திரிந்த 
தேவர்களோடு , எய்தி - சேர் ஈது , மதிமயங்கி - அறிவுதமொறி , அலமரு 
வேம் முன்னை - நிலைகலங்கிநின்ற எங்கட்கெதிரில் , அக்காள் - அதுசமயம் , 
அறப்பயன் உண்டாக - ( பூர்வகாலத்திற் செய்த , புண்ணியப் பேறீட்டின் 
பலன் கைகூட , வல்லை 

வல்லை - விரைவாக , எழுவா என நின்ற - ஏழுபேர் என்று 
சொல்லும்படி நின்ற , தொல்லை முனிவர் - பழைமையான தவமுனிவர்கள் , 
எரியோனை அக்கினிக்கண்ணோடு கூடிய சிவபிரானை , தீண்டி - அணுகி 
வலயங்கள் எல்லை உலகங்களினெல்லைகள் , நின்னுழை - உன்னிடத்திலி 
ருந்து உற்பவித்து வளர்ந்து வருபவை அதாவது ( நீயே பரத்துவம் ), என்று- 
என்பதாக , சூளூற்றபோதே - தீர்மானஞ் செய்த காலத்தே , தொகை 
நின்ற ஐயம் - மேலும் மேலும் வளருகின்ற சந்தேகத்தை , துடைத் 
-திலையோ - ( நீ அக்காலத்தில் ) நீககிவைத்தவன் அல்லையோ ? 

குறிப்பு : -பேது - பேதமென்பதின் விகாரம் . க - செயவெனெச 
சம் காரணப்பொருட்டாய் இறந்தகாலத்தைக் காட்டி நின்றது . வலயம் 
வட்டம் ; இது உலகத்திற்கு ஆகுபெயர் . எரியோன் ‘ தழனிற வண்ணன் 
என்ற பெரியார் வாக்குப்படி அக்கினி நிறத்தானாகிய சிவபிரான் என் 


. 


27 


றும் , அக்கினிக்கண்ணையுடைய சிவபிரான் என்றும் பொருள் கொள்ள 
லாம் . வல்லை - காலவிரவை 

காலவிரவை யுணர்த்து மோர் இடைச்சொல் . அலமரு 
வேம் - அலமரு பகுதி. எழுவர் முனிவர் - அத்திரி , பிருகு , குத்ஸர் , 
வஸிஷ்டர் , கௌதமர் , காசிபர் , ஆங்கீரஸர் . போது - பொழுது என்பதின் 
மரூஉ . மேனாள் என்பது முற்காலத்தையும் அந்நாள் என்பது அதுசமயத் 
தையும் குறித்து நின்றது . அல்லை - அல் ; பகுதி ; ஐ - முன்னிலை யொரு 
மை வினை முற்றுவிகுதி . ஆதி - ஆ = பகுதி , த் = எழுத்துப் பேறு : இ = 
முன்னிலை யொருமை வினைமுற்றுவிகுதி ; ஆ - ஆதலைசசெய்யென முன்னிலை 
யேவல்வினை . பகாப்பதமெனக்கொண்டு ஆசியாயிருப்பவனெனி 

னுமாம . 
53. ( ப - ரை ) பொன்னொளிர் - பொன் மயமாய்ப் பிரகாசிக்கிற , நெடு 
முடி - நீண்ட கிரீடந்தரித்த , புரந்தரன் - இந்திரன் , இன்னன - இத்தன் 
மையனவாகிய , பலநினைந்து பல விஷயங்களை மனதில் தியானித்து , 
இயம்பா - ( அவற்றை ) நாவினால சொல்லி , ஏத்தினன் - துதிசெய்பவனாய் , 
இடை துன்னுதல் - இடையிற் பொருந்தியிருக்கிற விசேடம் , உளது என - 
( ஒன்று ) இருக்கின் றதென்று, நனி - நன்றாய் , துணிவான் - செசயித்துக் 
காண்டவனாய் , தன்னிகர் முனிவனை - தன்னையனறி வேறு ஒப்பற்ற 

தச ( சரபங்க ) முனிவரை , தரவிடை எனனா - ( நான் போவதற்கு ) 
விடைதரவேண்டும் என்று ( கேட்டு ) , போனான - ( அமமுனிவரிடத்தில் 
விடைபெற்றுச ) சென்றான் . 

குறிப்பு : - துன்னுதல் - இது தொழிலாகுபெயராய் இனி நடக்கப் 
போகின்ற நிகழ்சசியைக்குறித்து பின்றது . தர - தா = பகுதி , முதல் குறி 
கியது . அ = வியங்கோள் வினைமுற்று விகுதி , நனி - இது நன்றாய் என் 
னும் பொருள் தரவந்த உரிசசொற்பகாப்பதம் . இயம்பா , என்னா 
எசசங்கள் போனான் என்ற முற்றை ; தழுவி முடிந்தன. 

54. ( ப - ரை ) உரவோய் - பராக்கிரமமுடையவனே , இறுதி செய் 
பகலா - நேற்று மாலை , மலர் அயன் - மலரிலே தோன்றிய பிரமன் , அருளி 
னன் - அருள்புரிபவனாகி , உலகம் தந்தனன் ( தனது ) பதவியை உனக 
குக் கொடுத்தான் , மருவு தி - வந்தருள்வாய் , என - என் றுசொல்லி , இந்தி 
ரன் வந்தனன் - தெய்வேந்திரன் வந்தான் , அந்தம் இல் - முடிவு இல்லாத , 
உயர்பதம் - பரமபதத்தை , அடைதலை - அடைவதற்கு , முயல்வேன் - 
முயற்சி செய்துகொண் டிருப்பவனாகிய நான் , அது சாரலென் - அப்பத 
வியையடையவில்லை . (அடைய விரும்பேன் என்றபடி ) 
குறிப்பு : - இறுதி செய்பகல் - பகல்போய் இரவு வருந் தருணம் ; மா 

இதிலுள்ள ஆ வியப்புப்பொருளுற வந்தது . அரு 
ஸ்ரீர முற்றெச்சம் . மருவு தி - மருவு = பகுதி ; த = எழுத்துப்பேறு ,இ 
முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி . தந்தனன் - தா என்னும் பகுதியடி 
யாய்ப் பிறந்த தெரிநிலை வினைமுற்று . 


என்ற 


லைப்பட 


பகலா - 


28 


55. ( ப - ரை ) புசலா - சொல்லப்படாத , வேதமும் அறிவு அரு - 
வேதங்களாலு மறியமுடியாத , மிகுபொருள் - மிகுந்த பெருமையான பாம 
பதத்தை , உணர்வோன் - அறிபவனாகிய முனிவர் , ஆதலின் - ஆகையினா 
லே , இதுபெற - இந்த மோட்சசாதனத்தை அடைய , அருள் என - அருள் 
செய்வாயென்று , உரையா - சொல்லி , காதலியவளோடு - ( தமது ) மனைவி 
புடனே , கதழ்எரி - உக்கிரமாக எரிகின்ற வேள்வித்தீயில் , மூழ்கி - பிர 
வேசித்து , ஒரு நெறி - ஒப்பற்று விளங்குகின்ற பரமபதத்தை , போதலை 
மருவினன் - போய்சசேர்ந்தார் . 


தை . 


உரையா 


குறிப்பு : - இது எனச் சுட்டியது தாங்கருதித் தவம்புரிந்த பரமபதம் 
என்ற மோட்சசாம்ராசசியதனை 

- உரைத்து ; வினை எச்சம் . 
போதலை இதிலுள்ள ஐ சாரியை , மருவினன் என்ற இறந்தகாலம்பற்றிப் 
போதல் என்பது போய் என்னும் பொருள் தந்துகின்றது . ஒரு நெறி - 
இது இரண்டாம்வேற்றுமைத தொகை நிலைத்தொடர் ; ஒருநெறியை மருவி 
னன் என்று விரியும் . 


56. ( ப - ரை ) அனையவன் - அந்தச் சரபங்க முனிவருடைய , இறுதி 
யின் அமைவு 

அமைவு - முடிவுகாலத் தன்மையை , நோக்கலின் - பார்த்ததினால் , 
இனியவர் - ( அனைவருக்கும் ) இன்பத்தை அளிக்கின்றவர்களும் , இன்ன 
லின் - ( முனிவர் அககினியிற் பிரவேசித்ததைப் பார்த்துக்கொண்டிருந்த 
தினால் உண்டாகிய ) வருத்தத்தினால் , இரங்கும் நெஞ்சினர் - உருகுகின்ற 
மனமுடையவர்களுமாகிய , குனிவரு திண் சிலைக் குமரர் - வளைந்த வில்லினை 
யுடைய ஸ்ரீ ராமலக்குமணர்கள் , கொம்பொடும் - சீதாபிராட்டியோடும் ,, 
புனிதனது உறையில் நின்று - புனிதராகிய சரபங்கரது ஆச்சிரமத்திலி 
ருந்து , அரிதில் போயினார் - அரியதன்மையிற் சென்றார்கள் . 

குறிப்பு : - அனையவன் - சுட்டிடைச சொல்லடியாகப் பிறந்த பெயர் ; 
முனிவரைக்குறித்தது . கோக்கலின் - இதிலுள்ள இன் உருபு ஏதுப் பொ 
ருளில் வந்தது . குனி - முதனிலைத் தொழிற் பெயர் . கொம்பு உவமை 
யாகுபெயராய்ப் பிராட்டியைக் குறித்தது . சாட்சாத ஸ்ரீ ராம பிரானைத் 
தரிசித்து வீடடைந்தபடியால் முனிவரைப் புனிதன் என்றார் . உறையுள் 
உறை = பகுதி ; உள் = தொழிற்பெயர் விகுதி . முனிவர் பிரிவாற்றாது 
ஸ்ரீ ராமலக்குமணர்கள் சென்றாராகவே அரிதிற் போயினார் என்றார் . 

57. ( ப - ரை ) மலைகளும் - மலைகளையும் , மரங்களும் - விருஷ ஜாதி 
களையும் , மணிக்கற்பாறையும் - அழகான கற்பாறைகளையும் , அலைபுனல் 
அலைகின்ற தண்ணீரையுடைய , நதிகளும் - ஆறுகளையும் , அருவிசாரலும் 
நீர் அருவிகள் பாய்ந்தோடுகின்ற மலைப்பங்களையும் , இல " , லாலும் 
( பார்ப்பதற்கு இன்பந்தரத்தக்க மற்றைச ) சுற்றுப்புறங்களையும் , மடம் 
தடங்களும் - நிலைத்திருக்கின்ற ( நீர்த் ) தடாகங்களையும் , இனிது - இல் 
யாக , நீங்கினார் - கடந்து சென்றார்கள். 


29 


குறிப்பு : - அருவி - மலையிலிருந்து கீழ் விழுந்தோடுகின்ற ஆறு . 
சாரல் - இது மலையினருகு சூழ்ந்துள்ள இடத்திற்குத் தொழிலாகு பெயர் . 
மலைகளும் - இது முதல் தடங்களும் என்பதினீற்று வரையுள்ள உம்மைகள் 
எண்ணுப்பொருளன . அவை அனைத்தும் இரண்டாம் வேற்றுமைத் 
தொகை நிலைத்தொடர் . நிலை - பரப்பு ; ஆழம் எனினும் பொருந்தும் . 
58. ( ப - ரை ) 

( ப - ரை ) பண்டைய வயன முன் காலத்துள்ள பிரமதேவன் , 
தரு - படைத்தருளிய , பாலகில்லரும் - வாலகில்யர் என்ற மகரிஷிகளும் ,, 
முண்டரும் - சன்னியாசிகளும் , மோனரும் - மௌனநிலையிலிருப்பவரும் , 
முதலினோர்கள் - முதலானவர்களாகிய , அத்தண்டகவனதது - அந்தத் 
தண்டகாரண்யத்து , உறை 

உறை - தங்கியிருக்கின்ற , தவத்துளோர்கள் - தவம் 
புரிந்துகொண்டிருப்பவர்கள் , களிக்கும் சிந்தையார் - சந்தோஷமனமுடை 
யவராய் , இராமனை - ஸ்ரீ ராமபிரானை , கண்டனர் - பார்த்தார்கள் . 

குறிப்பு : -வாலகில்யர் - இது மோனைபற்றிப் பாலகில்லர் என்றா 
யிற்று ; இவர்கள் அங்குஷ்டப் பிரமாணமுடையவர்களாயத தோன்றிய 
அறுபதினாயிரம் ரிஷிமார்கள் . முண்டர் - திரண்டவர் ; இச் சொல் ஒரு 
கூட்டமாகிய சன்னியாசிகளைக் குறித்தது . தமக்கு விரோதிகளாயிருந்து 
வருகிற அசுரர்கள் ஸ்ரீராமபிரானாற் கொல்லப்படுவார்கள் என்ற நம்பிக்கை 
பற்றி முனிவாகள் மனங்களித்தவராகவே களிக்குஞ்சிந்தையார் என்றார் . 
ஸ்ரீராமபிரானைக் கண்டபினனரே முனிர்கள் களிப்புற்றனர் ஆகவே 
களிக்குஞ்சிந்தையார் ( ஆய்க் ) கண்டனரிராமனை எனத் திரித்துப்பொருள் 
கொள்க ஆய் சொல்லெச்சம் . 

59. ( ப - ரை ) கரக்கரும் - ஒளிப்பதற்கு அரிய ( வெளிப்படையான) , 
கடும் தொழில் - கொடிய செய்கைகளையுடைய , அரக்கர் - இராட்சதர் , 
காய்தலின் - துன்புறுத்துவதினால் , பொரற்கு - ( அவர்களோடு ) போர் புரி 
கிறதற்கு , இடம் இன்மையின் - வகையில்லாதவராய் , புழுங்கிச் சோருநர் 
மனது நொந்து வருந்துகின்ற அம்முனிவர்கள் , அரக்கர் என்கடல் இடை 
இராட்சதர்கள் என்று சொல்லப்படுகிற ( பெரிய ) சமுத்திரத கினிடத திலே , 
மூழ்கின்றார் - மூழ்கிததவிக்கினறவர்கள் , ஒரு மரக்கலம் பெற்றன - 
(கடந்து கரையேறுதற்கு ) ஒரு கப்பலைப் பெற்றவர் போல , மறுக்கம் நீங்கி 
னார் - மனக்கலக்கம் நீங்கப் பெற்றார்கள். 

குறிப்பு - கரக்கரும் - காக்க = அரும் ; அகரம் தொகுத்தல் . கரக்க 
ரும் - எவரும் எதிர்த்து மறுக்க முடியாத எனவும் பொருள் தரும் . சோரு 
நர் நகரம் பெயரிடைலை இராட்சதர் கூட்டம் அதிகமென்பது தோன்ற 
அவரைகாப்பாக்கும் அவர்பால் சிக்கி மீளவகையற்றுத் துன்பத்தில் மூழ் 
கின் முரென்பது தோன்ற முனிவர்களை யக்கடலிலாழ்பவரென்றும் அவ் 
வாக்கரைக் கொன்று முனிவர்களைக் காப்பாற்ற வந்தானென்பது தோன்ற 
ஸ்ரீராமபிரானை யக்கடலினின்று கரை சேர்க்கின்ற மரக்கலமென்றும் 


. 


30 


உவமை கூறினார் ஆசிரியர் . பெற்றென - பெற்றார்கள் என - இது செய்யுள் 
விகாரம் பற்றித் தொக்கது . காய்தலின் - காய்தனினால் ; உருபு மயக்கம் , 

60. ( ப - ரை ) இரக்கம் என்ற - இரங்குதல் என்று சொல்லப்படுகிற , 
ஒரு பொருள் - ஒப்பற்ற காருண்யம் , இலாத நெஞ்சினர் - இல்லாத மன 
முடையவராகிய , அரக்கரென்று - இராட்சதர்கள் என்று சொல்லப்பெற்று , 
உளர்சிலர் - சிலரிருக்கின்றார்கள் , அறத்தின் நீங்கினார் - தரும மார்க்கத்தி 
லிருந்து விலகின அவவரக்கர்கள் , நெருக்கவும் - ( எங்களைத் ) துன்பப்படுத் 
துவதினாலும் , யாம் - நாங்கள் , படாநெறியலா - நடப்பதற்கேற்ற நல்லொ 
ழுக்கமில்லாத , நெறி - தீயொழுக் + ததில் , துரக்கவும் - ( அவ்வரக்கர்கள் எங் 
களைச் ) செலுத்துவதினாலும் , அருந்தவத்துறையுள் - அரிய தவமார்க்கத்தி 
னின்றும் , நீங்கினேம் - ( நாங்கள் ) விலகினோம் . 

குறிப்பு : - என்றொரு - என்ற ஒரு ; அகரம் தொகுத்தல் . இரக்கத்தின் 
உயர்வு கருதி அதைப் பொருளென்னப்பட்டது . சின ததைப் பொரு 
ளென்று கொண்டவன் என்றார் நாயனார் . துறையுள் - உள் ; இடப்பொ 
ருள் பற்றிவாம் ஏழனுருபு நீக்கப் பொருள் பற்றி வரும் ஐந்தனுருபில் 
மயங்கியது உருபுமயக்கம் . 

61. ( ப - ரை ) வில்வியல் - கோதண்டம் பொருந்திய , மொய்ம்பினாய் 
புயத்தோடு கூடியவனே , வல்லியம்பல - அனேகம் புலிகள் , திரிவனத்து 
சஞ்சரிக்கின்ற காட்டினிடத்து , மான் என மான்கூட்டங்களைப் போல , 
எல்லியும் பகலும் - இரவும் பகலும் , கொத்திரங்கி - மனது சொந்து வருந்தி , 
ஆற்றலேம் - ( அரக்கர்கள் செய்யும் கொடுமைகளுக்கு ) ஆற்றாதவர்களாய் , 
சொல்லிய - ( வேதங்களிற ) சொல்லப்பட்ட , அறநெறித்துறையும் - தர்ம 
மார்க்கத்தின் வகைகளிலிருந்தும் , நீங்கினோம் - வழுவினோம் ( ஆதலின் ) வீடு 
காண்குமோ - இத்துன்பத்தினின்று விடுதலை பெறுவேமோ . 

குறிப்பு :-அரக்கரைப் பலியொடும் முனிவரை மானொடும் ஒப்பிட்ட 
உவம அடைச்சொல் அவரவா செய்கை காட்டி நின்றது . ஆற்றலேம் - இதி 
லுள்ள ஏம் உளப்பாட்டுத் தன்மைப் பன்மை எதிர்மறை வினைமுற்று 
விகுதி . காண் கும் - கும் . எதிர்காலம் பற்றிவந்த பன்மைத் தன்மை விகுதி . 

62. ( ப - ரை ) மாதவத்து - மகிமை பொருந்திய தவநெறியில் , ஒழுக 
லேம் - நடக்கின்றோமில்லை , மறைகள் யாவையும் - வேதங்கள் அனைத்தை 
யும் , ஓதலம் - ஓதுகின்றோமில்லை , ஓதுவார்க்கு - ஓதுகின்றவர்களுக்கு , 
உதவலாற்றலம் - உதவிசெய்கின்றோமில்லை, மூதெரி வளர்க்கிலம் - பழ 
மைபற்றிய யாகாக்கினியை வளர்க்கின்றோமில்லை , றையின் நீங்கினேம் 
ஒழுக்கத்திலிருந்து தவறினோம் , ஆதலின் - ஆசையினா பந்தணரேயும் 
ஆகிலம் - அந்தத்தை விரும்புகின்றவராய மாகின்றோடயில்லை € ep 

குறிப்பு: - இராட்சதர்களால் நேர்ந்த இடையூறுகளை 
இதில் ஓதுவித்தல் முதலிய ஒழுக்கங்கள் கெட்டமையான் “ ஓதலம் ஒது 


முன்னா 


31 


வார்க்குதவலாற்றலம் ” என்றார் . மறைகள் யாவையும் என்றது வேதங்களை 
யும் அவற்றின் அங்கங்களையுமாம் . முறை - ஒழுக்கம் , “ ஓதலெம் , ஒழுக 
லெம் , ஆற்றலெம் , ” இவைகளினீற்றிலுள்ள எம் விகுதிகள் எதிர்மறைத 
தன்மைப்பன் மையைக் காட்டிநின் றன . ஏம் விகுதி கூட்டி ஒழுலேம் 
ஓதலேம் ஆற்றலேம் ” என்பதும் ஒரு பாடபேதம். 

63. ( ப - ரை ) இந்திரன் எனின் இந்திரனோவென்றால் , அவன் - 
அன்னவன் , அரக்கர் ஏயின் - இராட்சதர்கள் ஏவியபடி , சிந்தையிற் சென் 
னியிற் கொள்ளுஞ் செய்கையான் - மனத்திலும் சிரத்திலும் தாங்கிச் 
செய்கையை யுடையவனா யிருககின்றான் , ( ஆகையால் ) எந்தை - எங்கட் 
கிறைவனே , இடுக்கண் நீக்குவார் - ( எங்கள் ) கஷ்டங்களை நீக்குகினறவர் 
கள் , மற்றியார் உளர் - வேறு எவர் இருக்கின்றார்கள் , ( உன்னைத்தவிர ஒரு 
வருமில்லை என்றபடி ) யாம செய்தவததின் - நாங்கள் செய்துள்ள தவத் 
தின் , மாட்சியான் - மகிமையினால் , வந்தவன் - ( நீ எங்களைக் காத்து இரட் 
சிப்பதற்கு ) வந்தருளியிருக்கின்றாய் , 

குறிப்பு: - இந்திரன் அரக்கர்களுக்கு அஞ்சுகின்றான் என்பது பற்றி 
யும் அரக்கரை யடக்கி ஆளுங்கடமை அவனைச் சார்ந்தது என்பது பற்றி 
யும் ஈங்கு அவனை எடுத்துக் கூறினர் . அரக்கா ஏவுவது அககரமாக செய் 
கையாயிருந்தும் அதனை ச செய்யப் பயத கினால் உடன்படுகிறானென்பது 
தோன்றச் சென்னியில் என்றும் , செய்து முடித்து அதனை மீண்டும் அவ் 
வரக்கர்பால் தெரிலிப்பதற் தச சந்தர்ப்பம் நேருகிறவரை அவன் அதை 
மனதில் மறவாமல் வைக சிருக்கிறானென்பது தோன்றச சிந்தையில் என் 
றும் கூறினார் , வாகனை என்ற சொல்லாற்றலினால் மரறியாருளர் என் 

நின்னையனறி என்ற பொருள் பற்றி நின்றது 
ஏவின என்பகின் திரிபு ; இது செவிக்கினிமை பற்றித் திரியநேர்ந்தது 
எந்தை - அண்மைவிளி. 

64. ( ப - ரை ) உருள் உடைநே பியால் - உருண்டு செல்லுதலையுடைய 
( ஆஞ்ஞா) சககரததினால் , உலகை ஓம்பிய - உலக முழுவதையும் ஆளுகின்ற , 
பொருள் உடை மேனமையை புடைய , மஈனவன் புதல்வ - சக்கரவர்த்தி 
திருமகனே , பேந்த இலா ஓய்த பில்லாத , இருள்உடை - ( துன்பமாகிய )) 
இருளை யுடைய , ைலேம் - நாளையுடையாாயிருக்கின்றேம் , இரவி தோன் 
றினாய் - ( அத்துன்பங்களைப் போக்குதற்குச ) சூரியன்போல ( ) எழுந்தரு 
ளினாய் , அருள்உடையீர கருணைவடிவமான பராக்கிரமனே , யாமநின 
அபயம் என்றா - நாங்கள் உன்னுடைய அடைக்கலம் என வேண்டினார் . 

குறும் உருள - முதனிலைத் தொழிற்பெயர் . கே பி என்பது சகள் 
ரம் என் பொருளில் இங்கு ஆஞ்ஞையைக் குறித்து நின்றது . பரமபொ 
நளையே புத்திரனாகப்பெற்ற பாககியம பற்றியே தசரத சக்கரவர்ததியைப் 
" பொருளுடைய மன்னவன் ” என்றா , அருளுடைய வீர என்ற சொல் 


ஏ யின என்பது 


- 


32 


- 


லாற்றலால் சிஷ்டரைப் பரிபாலிக்தல் பொருட்டு அருளையும் , துஷ்டரைச் 
சங்கரித்தல்பொருட்டு வீரமும் பெற்றுள்ளாய் நீ என்பது பெறப்பட்டது . 
எங்களைக் காப்பது நின் கடமை என்பது தோன்ற நின் அபயம்யாம் என்றார் . 

65 , ( ப - ரை ) பகலவன்குலமைந்தன் - சூரியமரபில் தோன்றிய 
ஸ்ரீ ராமபிரான் , ( முனிவர் விண்ணப்பத்தைக் கேட்டு) புகல் புகுந்திலரேல் - 
(இனிக் கொடுமை புரிவதில்லை என்று அந்த அரக்கா ) சரண்புகாதிருப்பார் 
களானால் , புறத்து அண்டத்தின் - (இவ்வண்டத்தை விட்டு ) வேறு அண் 
டத்தில் , அகல்வரேனும் - ஓடி மறைவார்களானாலும் , என் அம்பொடும் - 
( யான் பிரயோகிக்கும் ) பாண ததோடும் , வீ p வா - ( இறந்து கீழே ) வீழ்வார் 
கள் , ஆல் - ஆகையால் , நீர் - நீங்கள் , தகவு இல் துன்பம் - தகுதியில்லாத 
இத்துன்பத்தை , தவிருதிர் - விட்டு நீங்குங்கள் எனா - என் று , பணிக்கின் 
நான் - சொல்லி அருளுகின்றான் . 

குறிப்பு: - அம்பொடு வீழ்வர் - அம்பினால் வீழ்வர் ; ஆல் உருபு நிற்றற் 
குரிய விடத்துக் காரிய விரவு காட்டுதல் பொருட்டு ஒடு உருபு நின்றது உரு 
புமயக்கம் . ஆல் - ஆகையால் என்பதின் குறுக்கம் . 

ஏல் எனும் 

வினை 
யெச்ச விகுதிகள் . அம்பின் வீ 

அம்பின் வீழ்ச்சியைக் காரணமாகவும் அரக்கர் வீழ்ச்சி 
யைக் காரியமாகவும் வைத்துப் பொருள் கொள்ளினும் பொருந்தும் , பகல 
வன் - பகலினை உண்டாக்குகின்றவன் ; சூரியன் . 

66. ( ப - ரை ) வேந்தன் வீயவும் - ( தசரத சக்கரவர்த்தி சாகவும் 
யாய்வரம் மேவும் - ( கைகேயி ) எாற சிற்றன்னை விரும்பிய வரம் கேட்க 
வும் , ஏந்தல எம் பிவருந்தவு 10 - புகழுக்குடையோனாகிய என் தம்பி ( பரதன் ) 
துயரமடையவும் என் நகர் மாந்தா நகரமாகிய ( அயோத்தியில் ) 
உள்ள சாவத்திராளும் , வல் துயர் கூரவும் - கொடிய துயரத்தையடையவும் , 
யான் வனம்போந்தது - நான் காட்டுக்கு வந்து சேர்ந்தது , என்னுடைப் 
புண்ணியந்தான் 

நல்வினைப் 

பயனாலேயாகும் , என்றான் - என்று 
( ஸ்ரீ ராமபிரான் ) அருளினான் . 

குறிப்பு : - தாய் வரம்பெற்ற காரணத்தாலே ஸ்ரீ ராமபிரான் வனம 
டையப் புத்கிரனது பிரிவாற்றாமையால் தசரதன இறக்கவும் பரதன வருந் 
தவும் நகரமாந்தர் துயரமடையவும் சேர்ந்தபடியான் இக்கொடுமை யனைத் 
திற்குங் காரணம் தாய்வரமே என்றாலும் அதன் காரியம் தந்தையினது 
மரணமென்பது தோன்றவே ஆரிரியா வேந்தன் வீயவும் என்று முதலில் 
எடுத்தாண்டனர் . இவ்வளவு துன்பங்கள் நேர்ந்துவிட்டனவென்றாலும் 
அத்துன்பங்களின் பயனிலை துஷ்ட நிக்ரக சிஷ்டபர் ாலன மென்பது 
தோன்ற போந்த தென்னுடைய புண்ணியம் என்றும் " டார் . 
தம்பி புரியுமரசுரிமை தாம்புரியுமரசுரிமையே என்பது கொண்டு போகமற்ற 
தன்மையை விளக்குதற்கே என்னகர் என்றார் என்றும் மூத்த புதல்ல 
ஐகிய தனக்கே அரசுரிமை உரித்தாயது பற்றி என்னகர் என்றார் என்றும் 


எனது 


- எனது 


33 


பொருள் கொள்ளலாம் . வீயவும் என்பதில் லீ பகு தி . போந்தது - சென் 
நச இச வந்தது என்னும் பொருள் தந்து சின்றது ; போதரு = பகுதி . 

67. ( ப - ரை ) அறந்தவாநெறி - சருமத்திலிருந்து தவமுத ஒழுக்கமு 
டைய , அந்தணர் தன்மையை - முனிவர்களது 

முனிவர்களது மேன்மையை , மறந்த - 
மறந்து போன , புல்லர் - அற்பர்களான அவவரக்கர்களினது , வலிதொலை 
யேன் எனின் - வல்லமையைப் போக்கேனானால் , இறந்து போகிலும் - 
(நான் ) இறந்து போனாலும் , நன்று - நனமையே , இது அல்லது - இஃதல் 
லாமல் , பிறந்து - ( நான் மனுடசரீரத்தில் ) அவதாரங்கொண்டு , பெறும் 
பேறு - , 
அடைகின்ற செல்வம் , என்பது யாவதோ 

என்பது யாவதோ - என்று சொல்லப்படு 
வது மற்ற எதுவோ ? ( ஒன்றும் இல்லை என்றபடி ) 

குறிப்பு :-முனி சிரேஷ்டர்களுக்கு அரக்கர்கள் பல இடையூறுகள் 
இயற்றிக்கொண்டு வருகின்றன ரென்பதுபற்றி “ அந்தணர் தன்மை மறந்த 
புல்லர் ” என்றார் . ஈற்ரோகாரம் எதிரமறைப் பொருளில் வந்தது . இது 
அல்லது இதுவல்லது என “ முற்றுமற்றொரோவழி ” என்ற சூத்திர விதி 
யால் வகரவுடன்படு மெய் பெற்றது இங்ஙனமன்றி உவ்லது எனப் பொ 
ருள்கொண்டு வீரமானது என விரிப்பினும் பொருந்தும் . 

68. ( ப - ரை ) ஆவுக்கு ஆயினும் - பசுக்களைக் காத்தற்பொருட்டாயி 
னும் , அந்தணர்க்கு ஆயினும் - முனி சிரேஷ்டர்களை இரட்சிக்கும் பொ 
ரூட்டாயினும் , எளியவர்க்காயினும் - எழைகளை இரட்சிக்கும் பொருட்டா 
யினும் , யாவர்க்கேனும் - (இவாகளைப்போன்ற ) இன்னும் எவர்களைக் காக் 
கும்பொருட்டாயினும, சாலப்பெற்றவரே - உதவி செய்து இறக்கப்பெறு 
வோர்களே , தகைவானுறை - தகைமையுற்ற மேலுலகத்தில் வசிக்கினற , 
தேவர்க்கும் தேவாகளாலும் , தொழும்தேவர்களாவா - வணங்கிப்போற் 
றத் தகுந்த தேவர்கள் ஆவராகள் . 

குறிப்பு : -எளியவர் - துணை வலி , தேகவலி , பொருள் வலி யற்றவர் . 
ஆவுக்கு , அந்தணாக்கு , யாவாக்கு , எளியவர்க்கு = இவைகளி னீற்றிலுள்ள 
நான்காம் வேற்றுமை யுருபுகள் இரண்டாம் வேற்றுமைப் பொருள் தந்து 
நின்றமையான் உருபு மயககம் . இவவுருபுக் கிடையே வரும் வினைகள் முற் 
றும் தொகுத்தல் , தேவர்க்கும் என்பது தேவராலும் எனக்குவவுருபு ஆல் 
உருபுப் பொருள் தந்து நினறமையான இதுவும் உருபுமயக்கத்தின்பாற்படும் . 

69. ( ப - ரை ) சூர் அறுத்தவனும் - சூரபதுமனென்ற அசுரனை வதைத்த 
குமரனும் , சுடர் நேமியும் - பிரகாசமுற்ற சக்கராயுதபாணியாகிய திருமா 
லும் , ஊர் அறுத்து ஒருவனும் - சிரிபுரங்களை அழிதத பரமனும் , ஓம்பி 
னும் - ( எனக்கு மாறாக நின்று ) எதிரிகளைக் காப்பாற்றினாலும் , ஆர் அறத் 
திவெர் மறந்து நின்ற தருமத்தினோ , அன்றி - அல்லாமல் , கின்றார் 
அதாம் வழியில்நின்றார் ( எவரானாலும் ) , அவர் வேர் அறுப்பன் அவர்களை 
வேரோடு தொலைப்பேன் , நீர் வெருவன்மின் - நீங்கள் பயப்பட்டு ாேகள், 
என்றான் - என்று ( ஸ்ரீ ராம பிரான் ) முனிசிரேஷ்டர்களுக்கு அருளினான் . 

5 


34 


வா கம் 


- 


- 


று 


. 


குறிப்பு : - திரிமூர்த்திகளுள்ளும் பிரமன் நிக்ரகஞ் செய்யத் தெரியாத 
வனானது பற்றி ஆசிரியர் அவனை விலக்கிச் சூரர்களைச் சங்கரித்த சுப்பரம 
ணியனைக்கூட்டி யுரைத்தனர். இவ்வாசிரியர் விஷ்ணு பக்தரென்றாலும் மத 
துவேசமற்றவரானது பற்றியே சிவபெருமானை ஒப்பற்றவன் என்ற பொ 
ருள்படக் கூறினார் . பல இடங்களில் இது போன்று இவர் கூறியிருத்தலைப் 
பரக்கக் காணலாம் . சிவபுராணத்தார்களில் எவரேனும் இங்ஙனம் மறந் 
தேனும் கூறுவாரல்லர் . நேமி - விஷ்ணுவுக்கு ஆகுபெயராய் வந்தது 
விஷ்ணுவே ஸ்ரீராமபிரானாயினும் விஷ்ணுவின் அம்சங்களின் ஒருபாகமே 
ஸ்ரீ ராமபிரானாயவதரித்தது ” என்பது விசிட்டாத் துவைதம். ஓம்பினும் 
என்பதி னீற்றிலுள்ள 

உம்மை . 
எதிர்மறைப்பொருளது . சூர் - 

சூர் - இது வட 
மொழிச் சிதைவாய்ச சூரபத்மனைக் குறித்து நின்றது . 
70. ( ப - ரை ) உரைத்த 

( இவ்வாறு ) ஸ்ரீ ராமபிரான் 
சொன்ன வாசகத்தை , கேட்டு - ( இருடிகள் ) கேட்டு , உவந்து - ( மனது ) 
மகிழ்ந்து , ஓங்கிட இரைத்த காதலர் - அளவிடப்படாது பொங்கி யெழுந்த 
அன்புடையவர்களும் , ஏகிய இன்னர் ன்பம் விலகியவர்களும் , திரித்த 
கோலினா - ( கையால் ) திரித்த சண் 

தத சண் -- ததையுடையவர்களும் , தேமறை பா 
டினர் - தெய்வத்தன்மை தங்கிய வேதங்களைப் பாடினார்கள் , திருத்தம் ஆடி 
னர் - ( உள்ளக்களிப்பினாலே ஆனந்தமேவிட்டுக் ) கூத்தாடுகின்றவர்களாகி , 
நின்று விளம்புவார் - நின் 

சொல்வார்கள . 
குறிப்பு : -தேமறை என்பதற்கு ஓம் ஓத மனத்திலும் நாவிலும் தித் 
திக்குந் தன்மையுள்ள வேரமெனினும் பொருந்தும் . கோல் எனப் பொ 
துப்படக் கூறினாரேனும் அதனுள் ஏகதண்டம் திரிதண்டம் 
கும் . ஆனந்தம் அதிகரித்த விடத்து - தன்னையறியாமலே ஆடலும் 
லும் ஏற்படுமாகவே நிருத்தமாடினர் நின்று விளமபுவார் " என்றார் ஆசிரியர் . 

ப - ரை ) தோன்றல் - நாயகனே , நீ முனியின் - நீ சினங்கொள் 
வாயேயானால் , புவனத்தொகை - உலகாண்டங்களின் 

கூட்டம் , மூன்று 
போல்வன - திரிலோகத்தை ஒப்பன ( வாகிய ) , முப்பதுகோடி - முப்பது 
கோடி லோ காண்டங்கள் , வந்து - ( ஏககாலசகில் ) எகிர்கோன்றி , என்ற 
போதும் - எதிர்த்தபோதிலும் , எசிர் அல - ( அவை உனக்கு ) எ கிராகமாட் 
டா , என் றலின் - என்று தீர்மானிப்பதில் , வேதம - வேதங்களும் , தவம் - 
தவங்களும் , பெருஞானம் - விசேஷ ஞானமும் , சான் று - சாட்சியாகும் , 

குறிப்பு : -வேதங்களைத் தெரிந்து அதன் ஆதாரமாகத் தவம்புரிந்து 
அதன் மூலமாகத் தத்துவ ஞான ததை யடைந்து பின்னரே ஈஸ்வரனை 
அறியவேண்டி யிருத்தல்பற்றிச் சான்றுவேதந் தவம் பெருமே 

என்றா ஆசிரியர் . அவ்வாறு ஈஸ்வரார்த்தததை முனிவர்கள் உணர்ந்திருக்கி 
றார்கள் என்பதை விளக்கவே தோன்றல் என்று விளித்தனர் என்றார் . தோன் 
முல் - எப்பொருட்கும் முதல்வன் - இது ஆகுபெயராய் எம்பிரானைக்குறித் 


UITL 


71 


85 


இனிது 


சொன்ன 


தது . தோன்று = பகுதி ; அல் = தொழிற்பெயர் விகுதி . “ வேதங்களினாலே 
நிர்ணயிக்கப்பட்டுள்ள திரி லோகங்களைப் போன்று எத்தனையோ அண் 
டாண்டங்கள் நின்னுள்ளிருந்து விரிந்து கிடக்கின்றன என்பது தோன்ற , 
" மூன்று போல்வன முப்பது கோடி ” என்றார் ஆசிரியர் . என்ற என்பதில் 
ஏல் . 

= பகுதி . முனியில் என்ற சொல்லாற்றலினால் நீ நினைத்தாலே அரக் 
கர் கூட்டம் அடியோடு அழிந்து படுவர் என்ற பொருள் அடங்கிற்று . 

72. ( ப - ரை ) அனனது ஆகலின் - ( நின் மகிமை ) அத்தன்மையுடைய 
தாதலால் , ஏயின ஆண்டு எலாம - 

ண்டு எலாம் - ( நீ வனத்தில் இருந்து வரும்படி நின் சிற் 
றன்னை ) உத்தரவிட்ட வருஷங்க ளெல்லாம் , இன்னல் காத்து - ( எங்களுக் 
குத் ) துன்பம் ( அணுகாதபடி ) காத்துக்கொண்டு , இங்கு - இவ்விடத்தே, 

ரைவாய் என . இன்பமோடு வாசஞ் செய்வாயென்று , 
மாதவர் - சொல்லிய மகிமை தங்கிய முனிசிரேஷ்டர்களது , பாதம் 
தொழுது - அடிகளை வணங்கி , உயர் மன்னர் மன்னவன் - மேன்மை பெற்ற 
அரசருக்கரசனாகிய சக்கரவர்த்தியின் , மைந்தனும் - குமாரனாகிய ஸ்ரீ ராம 
பிரானும் , வைகினான் - ( அதற்குடன்பட்டு ) ஆங்குத் தங்கியிருந்தான் . 

குறிப்பு : - " கைகேசியின் கட்டளையே உலகரட்சிப்புக்கு ஏதுவானது 
என்ற பெருமை பற்றி " ஏயின வாண்டெலாம் என்றார் ஆசிரியர் . இன்னல் 
காத்து என்பதை இன்னல் ( வாராது ) காத்து என்று பொருள் கொள்க . 
உயர் என்ற சொல் ஈற்றடியிலுள்ள ஒவ்வொருவருடைய சிறப்புக்கும் உரித் 
தாய் நின்றது மன்னரமன்னவன் - சகரவர்த்தி . வைகினான் - வை = பகுதி .. 

73. ( ப - ரை ) நீண்ட த கிழால் - நெடிய தமிழ்ப்பாஷையால் , உல 
- உலகத்தை , நேமியின் அளந்தான் - திருமாலைப்போல் அளந்தவரா 
கிய ( அகஸ்திய முனிவர் ) , ஆண்டகையர் - வீரராகிய ஸ்ரீ ராமலக்குமணர் , 
அவ்வயின் - அவ்விடத்தில் , அடைந்தமை- சோ - தமை , அறிந்தான் - தெ 
ரிந்துகொண்டவராகி , மாண்டவர் தான் மை புற்ற வரங்களைக் கொ 
இத கருள்கின்ற ( ஸ்ரீ ராமபிரான் ), சரண் வழக க - ( தமக்கும் தம்போன்ற 
முனிவர்களுக்கும் ) ஆதரவளிக்கத்தக்கபடி , ஈண்டு - அதிகரிக்கின்ற ,, உவ 

வேலை - ஆனந்தக்கடல் , துணையேழ் உலகம் எய்த - பதினான்கு லோ 
கங்களிலும் செல்ல , எதிர்வந்தான - எதிர்கொண்டழைக்க வந்தார் . 

குறிப்பு : -ஆண்டகை - ஆண் = தலை ; தகை - இது சொல்லால் தொ 
ழிற் பெயரும் பொருளால் பண்புப்பெயருமாயிற்று . ஈண்டு + உவகை - 
வினைத்தொகை , தேவர்களும் வேதங்களும் தேடிக் காணாத் திருவடி தம் 
மை நோக்கி வலியவந்ததுபற்றி அகஸ்ரியர் அடைத ஆனந்தத்திற்கு 
அளவில்லையாகவே உவகை வேலை ஏழுலகமெய்த என்றார் ஆசிரியர் . 
தமிழர் மையை அளவிடமுடியாதாகவே நீண்ட தமிழ் என்று 
உரப்பட்ட கொடுத்தாரெனக் கொள்க , சேமியின் - இகிலுள்ள இன் உவ 
மல்பொருள் பற்றி வந்தது . திருமால் உலகத்தைத் திருவடியால் அளந்த 
துபோல் அகஸ்தியர் உலகத்தைத் தமிழால் அளந்தனர் ” என்பது பொருள் .. 


கை 


- 


மாட்சின் 


36 


கல 


74 , ( ப - ரை ) இரைத்த - புகழ்கின்ற , மறை நான்கினொடு - வேதங் 
சள் நான் கினொடும் , இயைந்தபிறயாவும் - ( அவைகளைச ) சார்ந்த மற்ற 
(இதிகாசங்கள் ) எல்லாவற்றையும் , நிரைத்த - பிரம்பக்கற்றறிந்த , நெடு - 
நெடிய , நிமிர்ஞானக் கல்லில் - சிறந்த அறிவாகிய கலலினிடத்து , நெடு 
நாள் இட்டு அரைத்தும் - பல நாள் வைத்து அரைத்துப்பார்த்தும் ,, அய 
னாலும் - பிரமதேவனாலும் , அறியாத - அறியப்படாத , பொருள் - ஸ்ரீ ராம 
பிரானாகிய பரமபொருள் , நேர்பின்று - ( நமக்கு ) எதிரில் நின்று , உரைக்கு 
உதவும் - நமது வேண்டுகோளின்படி கிருபை செய்யும் , எனும் உணர்ச்சி 
யின் - என்ற எண்ணத்தினால் , உவப்பான் - அகள் தியர் மகிழ்வாராயினார் . 

குறிப்பு - இரைத்த - இரை = பகுதி ; த = சந்தி ; த் = இடைநிலை ; அ = 
பெயரெச்ச விகுதி . சப்தித்த என்பது பொருள் ; இது பகவான் குணங்க 
ளைப் புகழகின்ற என்னும் பொருளில் வந்தது , அயனாலும் - இதிலுள்ள 
உம்மை இறந்தது கழுவிய எசசபபொருளில் வந்தபடியால் மறறைத தே 
வர்களாலும் என்று உளப்படித்தி நின்றது . அறியப்படாத என்னும் செயப் 
பாட்டு வினை 

ஙகு அறியாத என்னும் செய்வினையாய்த் திரிந்தது . 
நிரைத்த - இ . நிரையக் கற்ற என்ற பொருளில் வந்தது . வேத வேதாங் 
கங்களை நன்குணர்ந்த அரன பிரமா ^ யதேவாகள் நுணிகி நுணிகி ஆராய்க் 
தும் எட்டுதற்கரிய பரம்பொருள் ஸ்ரீ சாமபிரான என்பது தோன்றவே 
அரன் பிரமாதியரை வினை முதற்பொருளாகவும் அவர்களது அறிவைக 
லாகவும் எம்பெருமான் பருமையை அரைபொருளாகவும் உவமானப் 
படுத்திக் காட்டிக் கல்லினெடு நாளிட்டரைத்தும் அறியாத என றா . 
75. ( ப - ரை ) ஆனா 

வெகசிறல் - கொடிய வீரத்தையு 
டைய , அரககர் விடம் - இராக்கதாளாகிய விஷத்தினது , வோ முதல் 
அறுப்பான - வேர அடியோடு அறுசதெறியும் பொருட்டு , மருத்துவன் 
வந்தனன் - வைத்தியனாகிய ஸ்ரீ ராமபிரான் வந்தான. ( ஆதலால் ) இமைப் 
பிலா - தேவர்கள் , உயாதனா - பிழைத்தார்கள் , தவததோர் - முனிவர்கள் 
உயிர் ததனர் - பிழைத்தார்கள , அசதணர் - இல்லற ஒழுக்கததில் நின்றவர் 
கள் , அறத்தின் நெறி நின்றார் - தரும வழி ( தவறாது ) நினறாாகள , என - 

தனிவலிப்பான - கேவுரு துணிவாராயினார் . 
றிப்பு .-- உய்த தனா . உயிா ததனா , நின றனர் முதலியன துணிவு 

1 திர்காலம் இறந்தகாலமாயின . நின்றனர்கள் - கள் = விகு திமேல் 
விகுதி. ஆனா ஆன = பகுதி ; ஆ = எதிரமறைவிகு கி.அறுப்பான் - அறு = பகுதி ; 
பான் வினையெச்ச விகுதி . அரக்காகளது பெயரே இனி உலகில் இல்லா 
மல் தொலைப்பதற்கு ஸ்ரீ ராமபிரான் வாதானென்பது தேர் " அரக்கர் 
விட வோமுதலறுப்பான் வந்தனன் ” என்றார் ஆசிரியர் . 

76. ( ப - ரை ) ஏனை உயிர் - மற்ற உயிர்கள் , ஆமமுதலயாவும் - முத 
லான எல்லாப் பொருள்களையும் , இடைவேவிதது - இடையிலே வெந்து 


- 


ங்காத , 


37 


நீறும்படி செய்து , ஊன் நகர் - ( அவற்றின ) மாமிசத்தைப் புசிக்கின்ற , 
அரக்கர் - இராட்சதர்கள து , உருமைச்சுடு - இடி யையும் சுடத்தக்க , சினத் 
தின் ஆன அனலை - கோபத்தாலாகிய பெரும் நெருப்பை , கடிது அவித்து 
சீசகிரத்திற் தணித்து , உலகு அளிப்பான் - உலகத்திலுள்ள ( பிராணிக 
ளைக் ) காப்பதற்கு , வானமழை வந்தது என - ஆகாயத்தின்கண் தோன்று 
கின்ற ஸ்ரீராமபிரானாகிய மேகம் வந்தது என்று நினைத்து , முந்துறும் எதிர் 
கொண்டழைப்பதற்த விரைந்து முன் வருகின்ற, மனத்தான் - மனத்தையு 
டைய அகஸ்திய முனிவரானவர் . 

குறிப்பு : - உயிராம் - ஆம் தளை நிரப்பவந்த அசை . முதல் - முதல் = 
பகுதி ; அ = குறிப்புப் பெயரெச்ச விகு கி . அரக்கர்கள தங்கள் கூட்டங்க 
ளைத் தவிர மற்றைய ஜீவர்களையும் ஜீவராசிகளையும் கொன்று மா ரிசங்களைப் 
புசிப்பவாகள் என்பது தோன்ற ஏனை யுயிரா முதலயாவும் என்றார் . அவ 
வப்பிராணிகளை அதன தன் அந்திய காலத்திற்கு முன்னரே பிடித்துக் 
கொன்று தின்று விடுவதினால் இடைவேவித்து கறா. டிடன் - உலகு 
இவை ஆகுபெயராய் மாமிசததையும் பிராணிகளையும் தறிததன . " அரக் 
காகள் செய்கின்ற தீமையைக் கொடிய நெருப்பென்றும் அந்நெருப்பின் 
உக்கிரம் நெருப்பின் மயமான இடியையும் சுட்டுத தகிக்கப்பண்ணுமென் 
றும் ஸ்ரீ ராமபிரானது கிருபையை அவவித செருப்பையும் குளிரச செய்கிற 
மழை என்றும் ஆசிரியர் உவமானித்து விளக்கியிருப்பது போற்ற்ற பாலது . 
ஸ்ரீ ராமபிரானது திருமேனி தீல நிறமானது பற்றி அவரை 
என்று உருவகப்படுத்தினார் . சின ரின ஆன அனல கிலுள்ள இன் 
சாரியை எனக்கொண்டு " கோபமாகிய நெருப்பை " எனினுமாம். 

77. ( ப - ரை ) எண்டிசையும் - எட்டுத் திசைகளும் , ஏழ உலகும் - 
எழு உலகங்களும் , 7 உயிரும் - அவற்றிலுள்ள எல்லா உயிர்களும் , உய்ய - 
நலலகதி பெறுமபடி , குண்டிகையினில் ( மத ) கமண்டலத்தால் , பொ 
ருவு இல் - ஈடில்லாத , காவிரி கொணாந்தான் - காவிரி ந ஈயைக் கொண் 
டுவாத ( அகஸ்தியர் ), இராமனை வரக்கண்டனன் - -- 15 தகொண்டி ருக்கிற 
ஸ்ரீ ராமபிரானைக் கண்டு , கருணைகா - ( அவனிட , து ) பர்ரி மேலிட , 
புண்டரிக வாள் நயனம் - தாமரை மலாபோன்ற பிரகாச முடைய கண் 
கள் , நீர்பொழிய நின்றான - ஆனந்தக் கண்ணீர் பெருக நின்றார் . 

குறிப்பு - கண்டனன் - முற்றெசசம் . காவிரி - காவேரி என்பதின் 
மரூஉ . அகஸ்தியர் கங்கா ஜலததைக் கமண்டலத்தில் கொண்டு பொதி 
யை சென்றபோது வினாயகக்கடவுள் காக்கை யுருக் ொடு கமண்டலத் 
தைக் கவிழ்த்துவிட அக்கஙகை காவிரி எனப் பெயர் பெற்றுச சென்றது. 
“ நயன. நீர் பெருக் என்றான் ” என்ற சொல்லாற்றலினால் அகஸ்தியருக்கு 

ராமபிரானைக் கண்டதும் பக்தி பெருகிற்று என்ற பொருளல் கருணை 
கூர என்ற பதம் வந்ததெனக் கொள்ளப்பட்டது . கருணைகூர இராமன் 
கிருபை செய எனினுமாம் . கூர - கூர் = பகுதி ; அ = வினையெச்ச விகுதி . 


வான 


மழை 


88 


உன் 


தென்று , 


பல 


78. ( ப - ரை ) நின் றவனை - ( நேரில் வந்து ) நின்ற அகஸ்தியரை , 
வந்த நெடியோன் - வந்துகொண்டிருந்த ஸ்ரீராமபிரான் , அடிபணிந்தான் 
நமஸ்காரஞ் செய்தான் , அன்று - அப்பொழுது , என்று முள தென் தமிழ் - 
எக்காலத்திலும் நிலைத்திருக்கிறதாகிய தித்தித்த தமிழை , இயம்பி - 
சொல்லி , இசைகொண்டான் - மகிமைபெற்றவராகிய , அவனும் - அந்த 
அகஸ்தியமுனிவரும் , அன்பொடு தழீஇ - ஆவலோடு ஸ்ரீராமபிரானைத் தழு 
விக்கொண்டு , அழுத கண்ணான் - ஆனந்தக் கண்ணீர் விட்டழுகின்ற கண் 
களையுடையவராய் வரவு ஈன்று என்று வரவு நன்மையாகக் கடவ 

நல்லுரை - பல இதமான வார்த்தைகளை , பகர்ந்தான் 
சொல்லித் துதிப்பாராயினர் . 

குறிப்பு : --உலகளந்த திருமாலே ஸ்ரீ ராம பிரானென்பது தோன்ற 
வந்த நெடியோன் என்றார் ஆசிரியர் . தமிழ் தித்திக்குந் தன்மையுடையதா 
யது பற்றி அதனைத் தேனொடு ஒப்பிட்டார் ; தேன் தென் எனச் செய்யுள் 
விகாரம் பெற்றது,“ தோன்றி மறைகின்ற மற்ற பாஷைகளைப்போலல்லாது 
தமிழ் ஆதிகாலந்தொட்டு ஒரு படித்தாயிருப்பது என்னும் பெற்றி பற்றி 
அதனை என்று முன் தமிழ் என்று ஆசிரியர் சிறப்படை வைத்துக் கூறினார் . 
தழுவி என்பது தழீஇ என ஓசைநயங்கரு திச சொல்லிசை யளபெடையாய் 
மருவிற்று . கொண்டானவன் எனக கொண்டுகூட்டிக் கொண்டவனாகிய 
அவன் எனப் பொருள் கொள்ளப்பெற்றமையால் இது முற்றெசசத்தின் 
பாற்படும் . அன்று என்பது அப்பொழுது என்னும் பொருளில் வந்தது . 

79. ( ப - ரை ) ஆழி உழவன் புசல்வ - ஆக்ஞா சக்கரத்தை எராகக் 
கொண்ட ( தசரதச சக்கரவர்த்தி ) திருமகனே , இனி - இனிமேல் , மறை 
வாழும் - வேதங்கள் வாழும் , அறம் வாழும் - திருமங்கள வாழும் , ம நதி 
வாழும் - மானுடருக்கேற்பட்ட நியமங்கள் வாழும , தாழும் இமையோர் 
உயர்வர் - இராட்சதர்களால் தாழ்மையடைகிற விண்ணவர்கள் மேன்மை 
பெறுவார்கள் , தானவர்கள் தாழவார - இராட்சதர்கள் தாழ்வடைவார்க 
( அதன்பொருட்டு ) ஏழுலகும் வாழும் - ஏழு புவனங்களும் வாழ்வடையும் , 
ஐயமிலை - ( இகிற் சிறிதும் ) சந்தேக மில்லை , மெய்யே - இது சுத்தியமே ,, 
(( ஆதலால் ) இங்கு உறைதி என்றான்- இங்கு தங்கியிருக்கவேண்டு மென்றார் . 

குறிப்பு : -ஆமியுழவன - ஆக்ஞா சக்கரமாகிய ஏரியினாலே உலக முழு 
வதையும் உழுபவன் , சக்கரவர்த்தி . உறைதி - உறை = பகுதி ; த = எழுத் 
துப்பேறு ; இ = முன்னிலை ஏவலொருமை விகு சி ; “ வாழும் மறை , வாழும் 
மநுநீதி என்பனவற்றை மறைவாழும் மநுநீதி வாழும் எனத் 
பொருள் கொள்க . தாழும - இதிலுள்ள உம் பெயரெசசு விகுதி ; மற்ற 
உம் விகுதிகள் அனைத்தும் வினைமுற்று விகுதிகள் . 

80. ( ப - ரை ) இபுவனம் முற்றும் - இந்த உலகம் எல்லாவற்றையும் , 
ஒருதட்டினிடையிட்டால் - ஒரு தராசுத்தட்டிலே வைத்து நிறுத்தாலும் 


வார்கள் , 


திரித்துப் 


89 


வரை 


1 } 


ஓங்கி 


ஒப்பு வரவிற்று என - சமத்துவமாகு மென்று , உரைப்பரிய - கூறுதற்கரிய , 
வாளும் வாளாயுதத்தையும் , வெப்பு உருவு பெற்ற அரன் - அக்கினி 

உரு 
வுபெற்றுள்ள சிவபெருமான் , மேரு - மகா மேரு 

மேரு ப 

பருவதத்தை 
வில் ஆ - வில் ஆகத் ( தாங்கி ) , முப்புரம் எரித்த - திரிபுரங்களைத் தகிக்கு 
மாறு செய்த , தனி - ஒப்பற்ற , மொய்கணையும் - வலிமை பெற்றுள்ள அம் 
பையும் , நல்கா - ( ஸ்ரீ ராமபிரானுக்குக் ) கொடுத்து . 

குறிப்பு : - இட்டால் - இ.கிலுள்ள ஈற்றும்மை தொகுத்தல . வெப்பு - 
சூடு , இது சூட்டின் தன்மைக்காதாரமாகிய நெருப்புக்த ஆதபெயராயிற்று . 
தனக்கென ஓர் உருவில்லான் ; அடியார் விரும்பும் உருவுபெற்று வருவான் 
என்பது தோன்றப் பரமசிவனை வெப்புருவு பெற்ற அரன் என்றார் ஆழ் 
வார் . இதனை மதபேதமற்ற ஞான முதிர்சரி என்பர் ஆன்றோர் : இந்த 
ஞான முதிரச்சி சிவபுராண ஆசிரியர்கள் மாட்டுக் காண்டலே அரிது . 

81. ( ப - ரை ) மஞ்ச - மைந்தனே , ஓங்குமரன் ஓங்கி - உயார் த மரங் 
கள் ஒங்கி (வளரப் பெற்றும்), மலையோக கி - மலைகள் உயரப் பெற்றும் , மணல் 

மணற்குன்றுகள் உயரப்பெற்றும் , பூங்குலை உலாவு- மலர்க் கூட்டங் 
கள் மலிந்து கிடக்கும் , குளிர் சோலை - குளிர்ச்சி பொருந்திய சோலைகள் , 
புடைவிம் பி அருகே விளங்கப்பெற்றும் , தூகத்திரை - அசைந்தாடுகின்ற 
அலைகளோடுகூடிய , யாறு தவழ - ஆறுகள் பாய்ந்தோடுகின்ற , சூழலது ஈற் 
றிடங்களையுடையதாகிய , ஒாகுன்றின் பாங்கர் - ஒரு மலையின் அருகில் ,, 
பஞ்சவடி - (ஐது மரங்கள் கூடியுள்ள ) பஞ்சவடி என்று சொல்லப்படுகிற , 
உறையுள் - ( ஒப்பற்ற ஒரு ) வாசஸ்தானம் , உளது - இருக் 

குறிப்பு : - பஞ்சவடி- ஐந்து ஆலமரங்களின் கூட்டம் ; அதனை உடைய 
இடத்திற்கு அது + ஆகு பெயராயிற்று . மஞசன் மைந்தன் என்பதின் 
போலி , இது இங்கு வீரன் என்ற பொருளில் வந்தது ; விளி வேற்றுமையி 
டத்து னகர வீறு கெட்ட சி . மரன் 

மகரத்துககு னகரம் போலி . 

. 
82. ( ப - ரை ) கனி ஈவ பழங்கள் தருவனாகிய , கன்னி இளவா 

ள மை பான வாழைத்தோப்புகளும் , ககிர்வாலி எ செந்நெல் 
கதிர்களது நீட்ரியின் செந்நெற் பயிர்களும் , உள - ( செழிந்து ) இருக்கின் 
றன, தேன் ஒழுகுபோதும் தேன ( தானே ) வழி 5 தோடுகின்ற, பூங்கா 
வுகளும் , உள ( செரிந்து இருக்கின்றன 

ருக்கின்றன . தெய்வம் - தெய்வத்தனமை 
யாகிய , பொன்னி எ எ ஆய - காவேரி என்கிற , னல் ஆறு உள 

நீர்வள 
முற்ற நதிகளும் ( ஓடிக்கொண்டு ) இருக்கின்றன , பொன் இவளோடு - சீதை 
யாகிய ( மின் மனைவியோடு ) , அன்பின் விளையாட , பிரியத்தோடு ( கூடி ) 
விளையாடுதற்கு , போதா - காரைக் கூட்டங்களும் , அன்னம் அன்னப் பற 
வைக்கூட்டங்களும் , உள - ( அங்கு ) இருக்கின்றன . 

குறிப்பு : -கன்னியின் ஒரு பொருள் பற்றி வந்த பன்மொழி ; இது மிக 
வும் இல் 

ளமையான என்னும் பொருள் தந்து நின்றது . கதிர் வாலின் என்ப 


- 


- 


ழை 


T 


40 


தை வாலின் கதிர் எனத் திரித்து நீண்டிருக்கிற கதிர் என்று பொருள் 
கொள்ளவும் . கதிரையும் வாலையுமுடைய என்று பொருள் கொள்ளவும் 

, 
பொருந்தும் , ஈண்டு “ மகாலட்சுமியே சீதையாக அவதரித்திருக்கிறாள் ” 
என்பது தோன்றுமாறு பொன் எனக் குறிப்பாய்க் கூறினர் ஆசிரியர் . 

83. ( ப - ரை ) ஏகி இனி - இனிச் சென்று , அவ்வயின் இருந்து - 
அவ்விடத்தில் தங்கி உறையின் என்றான் - வசியுங்கள் என்று (அகஸ்தியர் ) 
சொன்னார் , மேக கிற வண்ணனும் - மேகத்தைப் போன்ற நிறத்தோடு கூடிய 
ஸ்ரீ ராமபிரானும் , வணங்கி ( அகஸ்திய முனிவரை ) வணங்கி , விடை 
கொண்டான் - உத்தரவு பெற்றுக்கொண்டு , பாகு அனைய - கற்கண்டை 
நிகர்த்த , சொல்லியொடு - சொல்லோடு கூடிய பிராட்டியோடு , தம்பி 
தம்பியாகிய ( இலக்குமணனும் ) , பரிவின் பின் போக - அன்போடு பின்னே 
செல்ல , முனி சிந்தை தொடர - அகஸ்திய முனிவரது மனது ( அவர்கள் )) 
பின்தொடர , கடிது போனான் - விரைவாகச சென்றான் . 

குறிப்பு : - சொல்லி - சொல் = பகுதி ; இ = பெண்பாற் பெயர் விகுதி .. 
உறைமின் - உறை = பகுகி ; மின் = முன்னிலைப் பன்மை யேவல் விகுதி .. 
கொண்டான் - கொண் ; முற்றெசசம . “ முனி சிந்தை தொடா ” என்ற 
பெற்றியால் " ஸ்ரீ ராமபிரான் மீது அகஸ்திய முனிவருக்கு ஏற்பட்டிருந்த 
பக்தியின் பெருக்கு அளவுகடந்தது " என்பது பெறப்பட்டது . 

84 ( ப - ரை ) காவதம் காத வழிகள் , பலவும் - அனைத்தையும் , நடந் 
தனர் - ( ஸ்ரீ பாமலக்குமணாகர் ) நடந்து சென்று , நல் நதி - நல்ல நதிகளை 
யும் , கிடா தன - ஒன்றோடொன்று சோகது கிடாதனவும் , பின்றன - தனித 
தனி நிலையில் நின்றனவும ( ஆகிய ) , கிரிகள் - வரைகளையும் , கேண்மையின் 
நட்புக்கொண்டாற் போல , தொடர்ந்தன - ( ஒன்றோடொன்று ) தொடர்ந்த 
னவும் , அவன் மின - நெருக்கமுற்றிருப்பனவும் , ( ஆகிய ) சூழல் யாவையும் - 
இடங்கள் அனை தகையும் , கட 5 தனர் - கடந்து சென் றவாகளாய் , க 
வேந்தை - கழுகுகளுக்கு அரசனாகிய ( சடாயுவை ), கண்டனர் - பார்த்தார்கள் . 

குறிப்பு : -காவதம் - ஏழரை நாழிகை வழித் தூரம் . ( இடத்தனகிரிகள் , 
நின் றன கிரிகள் என்பன மலைகளின் பெருக்கைக் காட்டி நின்றன . சூழல் - 
இது ஆகுபெயராய்ச சோலை களைக குறிதது நின்றது . பலவும் இதிலுள்ள 
உம்மை முற்றுப்பொருள து . பாலங்களை நீக்குதல் நதிகளின் இயலபாயது 
பற்றி < நல் நதி என்று அவற்றைச சிறப்பித்துக் கூறினார் ஆசிரியா . 

85. ( ப - ரை ) வனைகழல் - அணிந்த வீரக்கழலையும் , வரிசிலை - நீட்சி 
பெற்ற வில்லையும் , மதுகை வீரத்தையுமுடைய , மைந்தரை - ஸ்ரீராமலக்கு 
மணாகளை , னையவன் கண்டு - அந்தச சடாயு பார்த்து , புனை சடை - 
தரித்த ஜனிட யாகிய , முடியினர் - முடியோடு கூடிய இவர்கள் , வினைய " 
நோன்பினர் -சல்வினை தீவினைகளை அறுத்தற்சேற்ற தவமியற்றும் முனிவர் 
கள் என்றாலோ , வில்லினர் - வில்லையுடையவர்கள் , ( ஆதலால் ) அல்லர் 


கழுகின் 


41 


முனிவர்கள் அல்லர் , புலவரோ எனா - தேவர்களோ என்று , அயிர்த்து - 
சந்தேகமுற்று , நோக்கினான் - பார்த்தார் . 

தறிப்பு : - கனைகழல் அறுநோன்பு , புனைசடை - வினைத்தொகைகள் . 
கழல் - வீரர்கள் அணிகின்ற ஓர்வகைக் காலனி ; கழலில் அணியப்படுவது 
பற்றி அவ்வணி ஆகுபெயராய்க் கழல் எனும் பெயர்பெற்றது . நோன்பு 
நோன் = பகுதி ; பு = பண்புப் பெயர் விகுதி . கோல் பகுதி எனக்கொண்டு 
நோல்பு + நோற்பு . என்றாய்ப் பின்னர் நோன்பு எனத் திரிந்ததெனவுங் 
கொள்ளலாம் . புலவர் - விபுதர் என்னும் வடமொழிப்பெயர்ப்பு . 

86. ( ப - ரை ) புரந்தரன் மு : லிய - தேவேந்திரன் முதலான , புலவர் 
யாரையும் - தேவர்கள் அனைவரையும் , பிரந்தரம் - எப்பொழுதும் , நோக்கு 
வென் - காண்பேன் , நேமியானும் - சக்கராயுத முடைய விஷ்ணுவும் , வரந் 
தரும் - வேண்டிய வரங்கள் கொடுக்கின்ற , அ இறைவனும் - அந்தப் பிரம 
தேவனும் , மழுவலாளனும் - மழுவைக் கையிடங்கொண்ட சிவபிரானும் , 
என்னை 

எனக்கு , கரந்திலர் - ( தம்மை ) மறைக்க மாட்டார்கள் ,, யான் 
என்றும் காண்பன் நான் எப்பொழுதும் அவர்களைப் பார்ப்பேன் . 

குறிப்பு : -- நிரந்தரம் - வடமொழி . என்னை + எனக்கு ; உருபுமயக்கம் . 
தேவர்களுக்கெல்லாம் அதிபதி இந்திரனானது பற்றிப் புரந்தரன் முதலிய 
புலவர் என்றும் பிரம விஷ்ணு ருத்திரர்கள் பெயா மாத்திரையில் மூவரா 
யினும் ஒருவரே என்பதுபற்றி அவர்களை அடுத்தடுத்துக் கூறியும் அவர் 
கள் மூவருக்கும் ஒரு முதல்வனாய் நிற்பவன் விஷ்ணுவென்பதுபற்றி நேமி 
யானும் அவ்வரந்தருமிறைவனும் மழுவலாளனும் என்று முறைபிறழாதுங் 
கூறினார் ஆசிரியர் ." நாராயணன் படைத்தான் ரான்முகனை நான் முகனும் 
தான் முகமாய்ச சங்கரனைத் தான் படைத்தான் என்பது தமிழ்வேதம் . 

87. ( ப - ரை ) காமன் - ( அழகிற்சிறந்த ) மன்மதன் , என்பவனையும் 
என்று சொல்லப்பட்டவனையும் , கண்ணின் நோக்கினேன் கண்களால் 
பார்த்திருக்கிறேன் , தாமரைச்செங்கண் - தாமலரபோலும் அழகிய கண் 
களையுடைய , இ தடக்கை வீரர்கள் - இந்த விலாசமான கரங்களையுடைய , 
பூமருவுபொலனகழல் - ராமரைப்பூவைப் போன்ற செவ்விய பாதங்களி 
னது , பொடியினோடும் - தூசியினோடும் , ஒப்புஆம்என - ( அந்த மன்மதன் ) 
நிகர் ஆவானென்று , அ 

நிசசயப்படுத்த முடியாதவனாக இருக் 
கிறேன் , ( ஆதலால் ) இவர் ஆர் கொலாம் - இவர்கள் யாவராவரோ ? 

குறிப்பு : - காமனன் பவனையும் - உம்மை உயர்வு சிறப்பு . அங்கம 
ழிந்த மனமதனைக் காணுதல் அருமையாயினும் நான் கண்டிருக்கிறேன் 
என்று உறுதியிற் கூறவே கண்ணில் நோக்கினேன் என்றார் . இதனால் 
வென் பரமசிவனது நெற்றிக்கண் பார்வையால் சாம்பராதற்கு முன்னர் 
கண்டிருக்கிறேன் என்பது பெறப்பட்டது . அறிகிலன் - இல் எதிர்மறை 
டைநிலை . கொல் - வியப்பைக்காட்டி நின்ற அசை . யார் ஆர் என மருவிற்று ,, 

6 


று , அறிகிலேன் 


48 


88. ( ப - ரை ) உலகுஒரு மூன்றும் - ஒப்பற்ற மூன்று உலகத்தையும் ; 
தம் - தமக்கு , உடமையாக்குறும் - சொந்தமாகச் செய்துகொள்ளும் , 
அலகு அறும் இலக்கணம் அளவற்ற மேன்மையான இலட்சணங்கள் , 
அமைந்த மெய்யினர் - இசைந்த திருமேனியை யுடையவர்களாய் , மலர் 
மகட்குவமையாளோடும் - தாமரையில் உதித்த திருமகளுக்குச சமமென்று 
சொல்லத்தக்க ஒரு பெண்ணுடனே , வந்த - (இங்கு வருகின்ற , சிலைவலி 
வீரரை - வில்லில் வல்லமை பெற்ற இந்த வீரரை , தெரிகிலேன் 

ன் 
ரென்று ) தெரிந்துகொள்ள முடியாதவனகினேன் , எனா - என்று எண்ணி , 


ன 


குறிப்பு: - சுவர்க்க மத்திய பாதாள மென்கிற மூன்றுலகத்தையும் 
படைத்த பிரமனைத் தமது உந்திக்கமலத் திருந்து பிறப்பித்த விஷ்ணு 
வின் அம்சமானபடியால் ஸ்ரீராமனை உலகொரு மூன்றும் தம்முடமையாக் 
குறும் என்றார் ; இங்குத் தம் என்றான்மை இளையபெருமாளையும் உடன்கூட் 
டிப் பொருள் தந்து நின்றது . மலர்மகளே இங்கன மவதரித்தனளென்றாலும் 
அம்மலரைவிட்டு நீங்கினமையால் மலர்மகட்குவமையாளொடும் என்றார் 
ஆசிரியர் . மலர்மகட்கு என்ற விடத்து உமமை விகாரததால் தொக்கது . 


னர் 


89. ( ப - ரை ) கருமலை செம்மலை அனைய - கரியமலையையும் சிவந்த 
மலையையும் நிகர்த்த , காட்சியர் - தோற்றமுடையவரும் , திருமகிழ்மார்பி 

இலக்குமி வசிக்கின்ற மார்பினை உடையவரும் , ( ஆகிய ) செங்கண் 
வீரர்தாம் - செவ்விய கண்களுடைய இவ்வீரா , அருமை செய் - அருமையா 
கச் செய்கின்ற , குணத்தின் - ( நல்ல ) ( குணங்களையுடைய , என் துணைவன் - 
எனது சிநேகனாகிய , ஆழியான ஒருவனை - சக்கரவர்த்தியாகிய தசரதனை , 
இருவரும் - இந்த இரண்டுபேர்களும் , ஒத்தனர் - ஒத்திருக்கின்றார்கள் .. 


குறிப்பு : - ஸ்ரீராமனைக் கரும்பு என்றும் இலக்குமணனைச் செம்மலை 
என்றும் உவமை கூறியது அவரவர் நிறத்தைப்பற்றி . திரு என்பது ஈண்டு 
வீரலக்குமியைக் குறித்து நின்றது . செங்கண் என்பதைச சிவந்த தாமரை 
போன்ற கண் எனவும் பொருள் கொள்ளலாம் . அங்கனமாயின் தாமரை 
சொல்லெச்சம் . ஆழியான் என்ற சொல்லாற்றலினால் ஆக்கினா சககரத் 
துக்குடையவன் அதாவது -தரத சககரவர்த்தியா வேந்தன என்று 
பொருள் துலங்கவைத்தாா ஆசிரியர் . அரோ - தளை நிரப்பவந்த ஈற்றசை, 
குணத்தின் - குணத்தையுடைய ; இரண்டன் உருபும் 

உருபும் பயனும் உடன் 
தொக்கவிடத்து இன்சாரியை பெற்றது . பெண்களுக்கெல்லாம் உவமை 
கூறத்தக்க திருமகளுக்கும் இவள் உவமையாயது பற்றிப் பிராட்டி ஒப்புயர் 
வில்லாதவொன்பது பெறப்பட்டது. அலகறு - குற்றமற்ற என்றும் 
பொருள் கொள்ளலாம் . ஆக்குறும் - ஆக்குதல் அடையும் ; தல் விகுதி விகா 
ரத்தால் தொக்கது . உறும் - உறு பகுதி -உம் பெயரெச்ச விகுதி . மேலிரண் 
ட்டியிலுமுள்ள எண்ணும்மைகள் தொக்கன . தாம் - பன்மை அசை . 


48 


90. ( ப - ரை ) எனப்பல என்று பலவாகிய , நினைப்பின - எண்ணங் 
களை , மனத்துள் எண்ணுவான் மனதில் சிந்திப்பவராய் , சினப்படைவீரர் 
மேல் - சீற்றத்தையுடைய ஆயுதங்களோடு கூடிய வீரர்களிடத்து , செல்லும் 
அன்பினான் - சென்று கொண்டிருக்கிற அன்போடு கூடியவராய் , சனம் - 
பெருமையைப்பெற்ற , வரிசிலைபடை - கட்டமைந்த வில்லாயுதத்தை 
யுடைய , காளை நீவிர் - காளை போன்ற நீங்கள் , யார் - எவர் , மனப்பட 
எனக்கு - மன திற்படுப்படி எனக்கு , உரைவழங்குவீர் - உத்தரம் செப்புங் 
கள் , என்றான் - என்று ( சடாயு ) கேட்டார் . 

சினம்படை , கனம்படை , மனம்பட என்பன வேற்றுமையப்போய் 
வலிமெலியுறழ்வும் ” என்ற சூத்திரப்படி வலி மிகுந்தன , உள் - இடப் 
பொருள பற்றிவந்த ஏழனுருபு . காளை - அண்மைவிளியுமாம் . கனப்பட 
என்றமையால் உண்மையைக் கூறவேண்டும் என்பது பெறப்பட்டது . 
காளைமீர்கள் யார் , காளை நீர்கள் யார் எனவும் பாடம் . 

91 , ( ப - ரை ) விளைவியகாலையி . ) - (சடாயு இப்படிக் ) கேட்ட சமயத் 
தில் , புனை மலர் தாரவர் - மலர்மாலை பணிந்த இராமலக்குமணர் , மெய்ம்மை 
யல்லது - எதார்த்தமல்லாது , புகல்கிலாமையான - ( மற்றொன்று ) சொல்லு 
தல் இல்லாமையால் , யாம் - நாங்கள் . கனை கடல் நெடுநிலம் சப்திக்கின்ற 
கடலால் சூழப்பட்ட நெடியஉலகம் அத்தனையும் , காவல் காத்தல் புரி 
கின்ற , ஆழியான் - ஆகஞாசக்கரதாரியாகிய , வனைகழல் தயரதன் - வீரக் 
கழல் தரித்த தசரதசக்கரவர்த்தியினது , மைந்தர் என்றார் - புத்திரர்கள் 
என்று ( சடாயு அரசன் கேள்விக்கு மறுமொழி ) சொன்னார்கள் . 
குறிப்பு : -- புனைமலர் , கனைகடல் , வனைகழல் முதலியன வினைத்தொ 

வனைதல் - அலங்கரித்தல் ; இத ஈண்டு ‘ தரித்தல் என்னும் 
பொருளில் வந்தது . தாரவர் - பெயாடியாய்ப் பிறந்து நின்ற 
புப்பெயர் . முன்னையபாட்டில் “ மனப்பட வெனக்குரை வழங்குவீர் " என்ப 
தற்கேற்ப இப்பாட்டில் மெய்மையல்லது புகல்கிலாமையால் ” என்று ஆழ் 
வார் புனைந்து கூறி முடித்திருக்கும பெற்றி போற்றற்பாலது . 

92. ( பரை , மறக்கமுற்றாதன - ( யாவராலும் ) மறப்பதற்கு முடியா 
தனவாகிய , வாய்மைகாத்தவன - சத்தியத்தைப் பாதுகாத்து வந்த சக்கா 
வர்த்தி , துறக்கமுற்றான் என - சுவர்க்க பதவி அடைந்தாரென்று , முன் 
னம் சொல்லலும் - ( சடாயு என்பவருக்கு ) முன்னே சொன்ன தருணம் , 
இறக்கம் உற்றான் என - இறந்துபோனார் என்று எண்ணும்படி , எக்கம் 
எய்தினான் - ஏக்கம் அடைந்தவராய் , உறக்கம உற்றான என - தூக்கம் 
அடைந்தவனைப்போல , உணர்வு நீங்கினான் - ஸ்மரணை அற்றவரானார் . 

குறிப்பு : - சக்கரவர்த்தியினது சத்திய நெறிமுறையைப்பற்றிக் கால 
மெல்லாம் மறந்து மறந்து பார்த்தாலும் யாவராலும் அம்முறையை மறக்க 
முடியாது என்பது தோன்ற மறக்க முற்றாதனவாய்மை என்டூர் , இனிச் 


கைகள் . 


குறிப் 


44 


சத்தியவந்தர்கள் ஒருவேளை மறந்தேனும் வாய்மை தவறியிருக்கலாம் ; 
இவருக்கு வாய்மை விஷயத்தில் அம்மறதியுமில்லை எனவும் பொருந்தும். 
காத்தவன் - காப்பாற்றியவன் ; காத்து அவன் என வினையெச்சப்பொருள் 
கொள்ளினும் பொருந்தும் . கைகேசித்தாய்க்குத் தாம் கொடுத்தவரம் 
இரண்டாதல் பற்றி முற்றாதன எனப் பன்மையிற்கூறினார் . உணர்வு நீங்கி 
னான் - உணர்வினின்று நீங்கினான் என ஐந்தனுருபுப் பொருளிலும் , உணர் 
வைவிட்டு நீங்கினான் என இரண்டனுருபும் பயனும் உடன்தொக்க தொ 
கைப்பொருளினும் விரித்துப் பொருள் கொள்ளலாம் . 


93. ( ப - ரை ) இருவரும் - ( ஸ்ரீராமலக்குமணர் ) இருவரும் , தடக்கை 
யால் - தங்களது விலாசம் பொருாதிய கைகளால் , தழுவினர் எடுத்தனர் - 
( அச்சடாயுவை ) அணைத்தெடுத்துக் கொண்டவராய் , கண்ணின் நீரினால் 
தங்கள் கண்களினின்றும் பெருகி வடிகின்ற ஜலத்தினாலே , முகம் கழுவி 
னர் - அவர் முகத்தை அலம்பினார்கள் , வழுவிய - ( அதுசமயம் ) நீங்கியிருந்த , 
இன் உயிர் - இனிய உயிர் , வந்தமன்னனும் - வரப்பெற்ற ( ஜடாயு ) அரச 
னும் , அழிவுறு நெஞ்சினன் - அழிதல் வந்தடைந்த மனமுடையவராய் , அரற் 
ற்றினான் -( சக்கரவர்த்தியைப்பற்றிய பல விஷயங்களை நினைந்து ) புலம்பினா. 


குறிப்பு : -மூர்சசை அடைந்தவர் தெளிந்தனர் என்னும் பொருளில் 
வழுவிய இன்னுயிர்வந்த மன்னனும் என்று வந்தது . தந்தை இறந்ததற் 
காகச் சடாயு அடைகிற துக்கததைப்பற்றியும் ஒருவரது மரணத்தைப்பற்றி 
யறிந்த பிறர் துக்கமுறும்போது மரணமடைந்தவரின் உரிமையாளருக்கும் 
துக்கம் அதிகரிப்பது இயல்புபற்றியும் ஸ்ரீராமலக்குமணரும் கண்ணீர் 
பெருக்கினாராகவே கழுவின ரிருவரும் கண்ணினீரினார் என்றார் ஆசிரியர் . 
தழுவினர் = எத்தனர் -முற்றெசசங்கள் . அரோ- தளை நிரப்பவந்த ஈற்றசை . 


மெய்க்கு 


94. ( ப - ரை ) புரவலர் தம் புரவலனே - அரசர்கள் எல்லோருக்கும் 
அரசனே , பொய்ப்பகையே - பொய்மைக்கெல்லாம் பகைவனே , 
அணியே - சத்தியத்திற்கு ஆபரண மாயிருப்பவனே , புகழின் வாழ்வே - 
கீர்த்தி என்பது தங்குதற்கிடமாயிருப்பவனே , பின் தன் - உன்னுடைய , 
பரவலரும் - புகழுதற்கு அருமையாகிய , கொடைக்கும் - கொடுக்கும் தன் 
மைக்கும் ( தானம் ) , பனிகுடைக்கும் - தண்ணளியுற்ற வெண்கொற்றக் 
குடைக்கும் , பொறைக்கும் - பொறுமைக்குணத்திற்கும் , நெடும்பண்பு 
தோற்ற - விரிந்தகுணம் தோல்வியுற்றுப்பின்னடைந்த , காவலரும் - ஒளித் 
தல் இல்லாத , கற்பகமும் - தேவதருவும் , உடுபதியும் - சந்திரனும் , கடலி 
டமும் - கடல் சூழ்ந்த பூமியும் , களித்துவாழ - சந்தோஷம் பெற்று வாழும் 
படி , இரவலரும் - யாசகமாய் ஏற்பவரும் , நல்லறமும் - நல்ல தருமமும் , 
யானும் இனி - இனி நானும் , என்பட - என்ன துயரை அனுபவிக்க , நீத்து 
எங்கனை ) விட்டு ( நீ) பிரிந்து , ஏகினாயே - சுவர்க்கம் புகுந்தாயே . 


45 


* 


குறிப்பு: - 

சக்கரவர்த்தியினது கொடைக்குக் கற்பக தருவும் குடைக் 
குச்சந்திரனும் பொறுமைக்குப்பூமியும் தோற்றுப்போயினவாகவே அவை 
கள் இனிக்களித்து வாழ நீ ஏகினை என்றார் . கொடையால ஏற்பவர்களும் 
குடையால் தருமமும் பொறையால் தம்மொத்தாரும் வெற்றிபெற்றிருந்தா 
ராகலே இனிததோற்றொழிவர் என்னும் பெற்றிபற்றி “ இரவலரும் நல்லற 
மும் யானுமினி என்பட ” என்றார் ஆசிரியர் . பொய்சொல்லற்காற்றாது 
மெய்யை நிலை நாட்டி அதனால் உயிர்துறந்தாராகவே பொய்ப்பகை மெயக் 
கணி என்றார் . ஏகினாய் என்பது இறந்தாய் என்னும் பொருளில் வந்த 
மங்கலவழக்கு . ஈற்று ஏகாரம் இரக்கத்தின் பொருட்டு வஈதது . என்பட - 
என்ன ( பாடு ) பட ; இதனைச் சொல்லெச்சம் என்பர் . நீத்து - நீந்து = பகுதி ; 

வினையெச்சவிகுதி ; பிற வினையில் மெல்லொற்று வல்லொற்றாயது . 

95. ( ப - ரை ) அலங்காரம் என - அலங்காரம் என று கொண்டாடும்படி ,, 
உலகிற்கு - உலகத்திற்கு , அமுதளிக்கும் - அமிர்தத்தைக் கொடுக்கின்ற , 
தனிக்குடையாய் - நிகரற்ற வெண்கொற்றக குடையானே , ஆழிசூழ்ந்த - 
கடல்சூழ்ந்த , நிலங்காவலது - பூமியை காக்கின்ற தன்மையானது , கிடக்க . 
நிற்க , நாயகனே - ( உலகத்திற்த ) இறைவனே , நிலையாக - ரிலைத்தல் இல் 
லாத , நிலையுடையேன் - தன்மையையுடைய எனது , நேயநெஞ்சின் - அன்பு 
ததும்பிக்கொண்டிருக்கும் மனதின் , 

பலம்காண 

நலத்தைப் பரிசோதித் 
துக் கானும்பொருட்டு, நடந்தனையோ - இவ்வுல க ததை வெறுத் துசசென் 
றனையோ, தீவினையேன - தீய செயல்களையுடைய நாள் , விலங்கானேன் 
விலங்கினத்தைச் சார்ந்தவனாபிருக்கின்றேன், ஆதலினால - ஆன துபற்றி , 
கண்பினின்றும் - நட்பின் தன் மைபிலிருந்து 2 , விலங்கினேன் - வழுவினவ 
னாய் , இன்னும் - ( உன் மரணத்தைக் கேட்டறிந்தங் கூட) இன்னமும் , 
உயிர்விட்டிலேன் - உயிர் நீங்கிச செததே சல்லோ . 


> 


குறிப்பு : - உலகத்திலுள்ள அனைவர்களுக்கும் இன்பத்தை நல்குவ 
தோர் அழகுபற்றி அந்நிகழசசியை அலககாாமெ னறார் , ஆசிரியர் . அமுதளித் 
தல் என்பது அருள்வைத்துக் கர்த்தல் என்ற பொருளில் வந்தது . கிடக்க 
வென்னும் வினையெச்சம் நடந்தனையோ என்னும் வினைமுற்றைத் தழு 
விற்று . சடாயு பறவையினமான துபற்றி எப்பொழுதும பறஈதுகொண் 
டே யிருக்கும் சன்மையையும் அத்துட ன ஓயாது சஞ்சரிக்கும் இயல்போ 
கூடிய மன நிலையையும் அடக்கி நிலையாத நிலைபுடையேன் என்றார் . 
தாமொரு பறவையா யிருந்தும் தம்மை விலங்கினமாய் வைத்துக் கூறியது 
பொதுவாய் மனிதப்பிறவிக்கு மாறுதலான பிறவிகள முழுதினுக்கும் 
விலங்கென்னும் பெயர் வர் திருத்தல் பற்றி , விலங்கு - குறுக்கு ; இது ‘ திர் 
யக் என்ற வடசொல்லின் பெயர்ப்பு . சக்கரவர்த்திக்கும் சடாயுவுக்கும் ஏற் 
பட்டிருக்கிற நட்பின் தன்மை அளவுகடந்தது என்பதுதோன்ற நேய செஞ் 
சின்சலங்காண கடர்தனையோ என்றார் . நடந்தனை -மங்கலம் ஆல் அசை 


46 


1 


96. ( ப - ரை ) செயிர்கிடத்தல் செய்யாத திருமனத்தாய் - குற்றமான 
தன்மை தங்குதல் இல்லாத ( சுத்தமான ) மனதோடு கூடியவனே , தயிர் 
உடைக்கும் மத்து என்ன தயிரினது கட்டிகளையுடைத்துச் சிதறும்படி 
செய்கிற கருவியைப்போல , உலகை 5 லிசம்பரனை - உலகத்தில் உள்ளவர் 
களை ஈலிய அடிக்கிற சம்பரா சூரனை , தடிந்த அர்நாள் - கொன்ற அந்தக் 
காலத்தில் , அயிர் கிடக்கும் கடல்வலயத்து - நுட்பமாகிய மணற்குவி கிடக் 
கின்ற கடலால் சூழப்பட்ட பூ சிபில் , அயல் அறிய - பக்கத்திலுள்ளவர்கள் 
அறியும்படி , நீயுடல் நான் ஆவியென்று - நீ சரீரம் நான் ஆன்மா என் 
செப்பினாய் - சொன்னாய் , பின் சொல் 

திறம்பா - ( அவவாறு செப்பிய ) நின து 
வாசகம் தவறாகாது , ( என்றாலும் ) உணர் இறந்த - அறிவிழந்த , கூற்றி 
னார் - நமனார் , உயிர்கிடக்க உயிராகியநான் இப்பூமியில் வசிக்க , உடலை - 
சரீரமாகியரின்னை , விசும்பு ஏற்றினாரே - சுவர்க்கத்திற்கொண்டு சேர்த்தாரே . 

குறிப்பு : --உலகம் - உலகத்திலுள்ளவர்களையும் அயல் அயலில் இருக் 
தவர்களையும் குறித்தபடியால் இ ... வாகுபெயா . தடிதல் - அறுத்தல் . சம் 
பராசுர் யுத்தத்தில் சடாயு சக்கரவர்த்திக்கு உதவிபுரிகத்து பற்றி நான் 
உடல் நீ ஆவி என்று சககரவர்த்தி சடாயு டன் நட்புக்கொண்டனர் என் 
பது இக்கவியில் அமைத்துக் கூறப்பட்டது . உடலைவிட்டு உயிரைக் கொ 
டுபோகும் எமன் அதற்கு மாறுதலாக உயிரை வைத்து உடலைக்கொடுபோ 
னானே என்ற இழிவுபற்றி உணர்விறந்த என்றும் , அவனை இழிவு சிறப்பில் 
கூற்றினார் என்றும் கூறினார் . ஈற்றேகாரமும் பு கயன புகுதல் என்றபடி 
இழிவு சிறப்புப் பொருள் தந்து நின்றது , 

97 , ( ப - ரை ) ஆண்டு - அப்பொழுது , அவன் ஈது உரைசெய்ய - 
அச்சடாயு இந்த வார்ததையைக் கூற , அ விலங்கல் தோளார் - பருவதம் 
நிகர்த்த தோளினையுடைய அந்த இராமலக்குமணர்கள் , அஞ்சலிந்த - 
வணக்கஞ் செய்த , மலர்ககையார் தாமரை மலர்போன்ற கைகளையுடைய 
வராய் , அனபினோடும் - அன்புடனே , மூண்ட பெருந்துன்பத்தால் - வாய்க் 
கப்பெற்றிருக்கிற பெருந் துயரத்தினாலே , முறைமுறையின் - அடிக்கடி ,, 
மலர்க்கண் - தாமரை மலர் போன்ற நேத்திரங்கள் , மொயத்து நிறை 
நீரார் - தககியிருக்கிற கண்ணீரை உடையவர்களாய் , பூண்ட பெரும் புகழ் 
நிறுவி - பொருந்தப்பெற்ற பெரிய கீர்த்தியை (உலகத்தில ) நிலைநிறுத்தி ,, 
தம்பொருட்டால் - தாம் வனம்புகுந்த காரணத்தால் , மேலுலகம் - சுவாக்க 
லோகத்தை , புக்க தாதை - அ ம டந்த தந்தை ( யாகிய ) தசரதன் , மீண்ட 
ணன் வந்தான அவனை - மறுபடியும் உலகின்கண் வந்தவனை கண்டனரே, 
ஒத்தனர் - பார்த்தவர்களையே போன்றார்கள் . 

குறிப்பு: - இது என்னுஞ் சுட்டு ஈது என நீண்டது . புக்க - புகு 
பகுதி ; அ = வினை எசச விகுதி ; விகுதி புகுந்துழி இனவெழுதது மிக்கது . 
கண்டனரே - ஏகாரம் தேற்றப்பொருளில் வந்தது . தாதை - தாத என் 
னும் வடமொழி விகாரம் . அஞ்சலித்தல் - கூப்புதல் . மலர்க்கை , மலர்க்கண் 


4 


47 


இவை ண்டும் உவமைத் தொகை கள் . நிறுவி - நிறு ; அல்லது நிறுவு = 
பகுதி ; இ = வினையெச்ச விகுதி . நிறுத்தி என்பது பொருள் . 


. 


- 


98. ( ப - ரை ) வேந்தன் - சக்கரவர்த் கி , விண் அடைந்தான் எனின் - 
சுவர்க்கம் அடைந்தான் என்றாலும், வீடர் நீர் - வீரத்தன்மை குன்றாத நீங் 
கள் , ஏந்து ஞாலம் - தாங்கத் தகுந்த, பூமியை , இனி.ஏ அளியாது - ஆதர 
வோடு அ + புரியா - , இவண் - இவ்விடத்தில் , போந்தது எனனை - வர்தது 
என்ன காரணம் , புகுந்த என் - நடந்த காரியம் யாது , புந்திபோய் - புத்தி 
சென்று , காந்துகின்றது - வெதும்புகின்றது , கட்டுரையீர் என்றான் - நடந் 
தனவற்றை (உள்ளவாறு ) க றுங்கள் என்று ( சடாய ) கேட்டார் . 

குறிப்பு : - புந்தி - புத்தி . அடைர் தானெனின் - அடைந் தானெனி 
னும் ;உமமை விகாரத்தால் தொக்கது . பு தந்த , கட்டு - வினையாலணையும் 
பெயர்கள் , இவை நடந்த காரியங்கள் என்னும் பொருளி வந்தன . கட்டு - 
உறுதி எனினும் பொருந்தும் . காந்துகின்றது என்பதில் காந்து பகுதி. 
99 . 

ப - ரை ) தாதை கூறலும் - சடாயு இப்படிக் கேட்டதும் , சீதை 
கேள்வனும் - ஜானகிமணாளனாகிய ஸ்ரீராமபிரானும் தமபியைநோக்கினான் - 
சொல்லும்படி குறிப்பாய் லக்குமணனைப் பார்த்தார் , அவனும் - லக்கும 
ணனும் , தன் சிற்றவை மாதரால் - தனது சிறிய தாயாராகிய கைகேசியால் 
வந்த செய்கை நோந்த காரியங்களை , வரம்பு இலா அளவு இல்லாத 
ஓகவேலை ஒரிவின ) ; - அலை சளோடு கூடிய சமுத்திரத்தினின்றும் ( கவலை 
யிற் ) கு றயாது , உணர்த் சினான் - ( சடாயுவுக்கு த ) தெரியப்படுததினான் .. 

குறிப்பு: - முன்னொரு பாட்டில் விண்புகுந்த தந்தையே வந்தாரெனக் 
கண்டார் என்றமைககேற்ப இப்பாட்டில் 

ப்பாட்டில் சடாயு வைத தாதை என்றனர் . 
தாதைக்கு உயிா நட்பாளா ஆன துபற்றித் தாதை என்றார் என்பதும் பொ 
ருந்தும் , சிறறன்னையால் கராத விபத்து ( களை இலக்குமணன் கடலி 
னும் பெரிய கவலையுடன் கூறினான் என்பது தோன்ற ஓதவேலை ஒழிவின் 
றுணர்தகனான் என்றார் ஆரிரியர் . கேன் வடன் - கேள் = பகுதி ; அன் = 
விகுதி ; வ = பெயரிடைநிலை . 

கேள் - அன்பு. 

அவை - அவ்வை = தாய் ; 
செய்யுள் விகாரம் பற்றி அவை எனத் தொகுத்துகின்றது . 

100. ( ப - ரை ) உந்தை - நின் தந்தையாகிய சக்கரவர்த்தியை , உண் 
மையன் ஆக்கி - சத்தியத்கினின் று வழுவாதவராகச செய்து , 
வை தந்த - உன் சிறிய தாயார் கொடுத்த , சொல்லை - உத்தரவை , தலைச் 
கொண்டு - சிரசில் அணிந்து , தாரணி - பூமியை , வந்த தம்பிக்கு - உடன் 
பிறந்த சகோதரனாகிய (பாதனுக்கு ) உதவிய வள்ளலே - நல்கிய பெருந் 
தன்மையையுடைய ஸ்ரீ ராமனே , எந்தை - என் அப்பனாகிய நீ , வல்லது 
( எந்த உலகத்திலும் ) செய்யத்தகுந்த காரியத்தை , வல்லார் - செய்து முடிக் 
கத்தக்கவர் , யாவர் எனா - வேறு யாவர் என்று (சடாயுவரசன் ) வியந்து , 


து 


ன் சிற்ற 


48 


- 


ன 


குறிப்பு : - தாரணி - தரணி என்பதின் விகாரம் . சடாயு ஸ்ரீ ராமபி 
ரானை எந்தை என்று கூறியது மகிழ்ச்சிபற்றி வந்த மரபு வழுவமை தி "பும , 
முன்னிலை இடம்பற்றிவந்த படர்க்கையுமாம் . எனா - என் = பகுகி ; ஆ = 
உடன்பாட்டு வினையெச்ச விகுதி . என் - " என் 

என் - " என்று " என்பதின் குறுக்கம் . 
101. ( ப - ரை ) கேழ்கிளர் மௌ லியான் - ஒளி (நின்று ) விளங்குகிற 
கிரீடந்தரித்துள்ள சடாயு , கேட்டு - ( இளைய பெருமாள் சொல்லி வந் 
வற்றைக் ) கேட்டு , உவத்தனன் - மகிழ்வடைந்தவராய் , தோல் அலங்கலி 
னீர் - இதழோடு கூடிய மாலை ணிந்தவர்களே , வளாட்டின - வளப்பமுள்ள 
நாட்டிலிருந்தும் , திறந் தீர - நீங்கிவந்தீர் , நீவிரும் - நீங்களிருவரும் , சன் 
னுதல் தா அழகிய நெற்றியையுடைய சீதாபிராட்டியும் , இ காட்டில் 
வைகு திர் - இந்தக் காட்டினிடத்தே இருங்கள் , யான் காக்குவன் - நான் 
(உங்களைப் ) பாதுகாப்பேன , என்றான் - என்று சொன்னார் . 

குறிப்பு : - கேழ் - ஒளி . 2 " வந்தனன் - முற்றெச்சம் , நல் நுதல் - 
நல் - இசசொல் ஈண்டு அழகு என்னும் பொருள் த 5 5 நின்றது ; ஈல் முதல் 
என்பது சீதையைக் குறித்தமையான் பண்புத்தொகைப்புறத்துப் பிறந்த 
அன்மொழித்தொகை , அலங்கலினீர் - அலங்கல் இன் நீர் ; அலங்கல் - 
பூமாலை ; இன் என்னும் ஐந்தனுருபு இரண்டனுருபும் பயனும் வெளிப்படு 
பொருளில் வந்தது உருபு மயக்கம் , வைகு சிர் - வைகல் = தங்கல் தோடு - 
அலங்கல் - தோட்டலங்கல் நெடிலோடுயிர்த்தொடர்க்குற்றுகரங்கள் 
உறவொற்றிரட்டும் வேற்றுமைமிகவே ” என்ற சூத்திரப்படி இரட்டித்தது . 

102. ( ப - ரை ) வீரர் - ஸ்ரீ ராமலக்கு மனர்கள் , புவியினுக்கு அணி 
யாய் - பூமிக்கு ஆபரணமாய் , ஆன்ற பொருள்காது - பிகுந்த வஸ்துக்களை 
யளித்து , புலத்திற்று ஆகி அருகே விளை நிலங்களை யுடையதாகி , அவி 
அகத் துறைகள் தாங்கி பாவங்களை அவிக்கத்தக்க ( புண்ணிய ) நீர்த்து 
றைகளைக் கொண்டு , ஐசகணை நெறி அளாவி - குறிஞ்சி முல்லை பாலை மரு 
தம நெய்தல் என்ற ஐவகை நிலங்களினேடு கலந்து , சலியுறத் தெளிந்து 
( கண் ) ஒளி ஊடு செல்லத்தெரிந்த , தண்ணென்று - குளிர்ச்சியுற்று , ஒழுக் 
கமும் தழுவி - ஒழுகுதலையும் அடைந்து , சான்றோ கவியென - புலவர் 
களால் பாடப்பட்ட செய்புள் களைப்போல, கிடந்த - இருந்த , கோதாவரி 
யினை - கோதாவரி என்னும் நதியினை , கண்டார் - பார்த்தார்கள் . 

குறிப்பு : - இச்செய்யுள் ஆன்றோர் கவியையும் கோதாவரி நதியையும் 
சிலேடையாகக் கூறப்பட்டிருக்கிறது , 5 தியை உவமானித்துக்கூறும்போது 
பூமிக்கு அலங்கார மாய்ச் சிறந்த மணியும் பொன்னும் ஆரமும் அசிலும் 
ஆகிய பொருளைக் கொடுத்தும் , பக்கத்தேயுள்ள விளை நிலங்களில் தங்கி 
ஜீவாதாரமாகிய தானியங்களை விளைவித்தும் , பாவங்களைப் போக்க வல்ல 
பல நீர்த்துறைகளாய்த் தங்கியும் ஐவகை நிலத்தின் வழியாய்க் கலந்து 
பாய்ந்தும் தெளிந்தும் குளிர்ந்தும் ஒழுகுதலையும் பொருந்தி அறிஞர்களாற் 


- 


49 


செய்யப்பட்ட கவிகளைப்போல் இருக்கின்ற கோதாவரி என்றும் ஆன்றோர் 
கலியை உவமானித்துக் கூறும்போது புவியின்கள் உள்ள மாந்தர்கள் 
அடையவேண்டிய அறம் , பொருள் , இன்பம் , வீடு என்ற புருஷார்த்தமா 
கிய பொருள்களைக் கொடுத்தும் அறிவாகிய புலங்களில் தங்கி ஜீவாதார 
மாகிய ஞானத்தை விளைவித்தும் பாவங்களைப் போக்கவல்ல பல 
மங்களாய்த் தங்கியும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற ஐவகை 
இலட்சணங்களின் வழியாய்க் கலந்து விரவியும் மனம் நிலைபெறத் தெளிந் 
தும் தண்ணளி மிகுந்தும் ஒழுக்கந் தழுவுதலையும் பொருந்தியது ஆன்றோர் 
கவி என்றும் சிலேஷையாகப் பொருள் விரித்துக்கொள்க . 


103. ( ப - ரை ) கடவுள்யாறு - தெய்வத்தன்மையுள்ள அந்தக் கோதா 
வரி நதி , வண்டு உறை கமலம் - வண்டுக்கூட்டங்கள் தங்குகின்ற தாமரை 
மலர்களாகிய , செவ்வி - அழகுடைய , வாள் முகம் பொலிய - பிரகாசமுள்ள 
முகம் மலர்ச்சியை அடைய , வாசம் உண்டு உறை மணம் தங்கியிருக்கப் 
பெற்ற , குவளை - நீலோற்பலங்களாகிய , ஒள்கண் - பிரகாசமுள்ள கண்கள் , 
ஒருங்கு உற 

உற நோக்கி - ஒரு துறை புறப்பார்த்து , ஊழின் - அடுத்தடுத்து , 
திருமலர் - அழகிய மலர்களை , தெள் திரைக்கரத்தின் - தெளிவுபெற்ற 
அலைகளாகிய கைகளினால் , வாரித் தூவி - எடுத்து அர்ச்சனை செய்துது , 

செல் 
வர்க்கண்டு செல்வர்களாகிய ஸ்ரீ ராமலக் குமணாளைப் பார்த்து , அடிபணி 
வது என் எ . அவர்களது பாதங்களை ( பாதிப்பேரீட்டினால் ) 

வணங்குவது 
போல , பொலிந்தது - துலங்கிக்கொண்டிருந்தது . 


மல 


குறிப்பு : - தாமரையைக் கோதாவரி நதியின் முகமாகவும் குகளையை 
அதன் கண்ணாகவும் அலைகளை அதன் ஈரங்களாகவும் உவமானிக்கப்பட் 
டது . ஸ்ரீ ராமலக்குமணர் சீதை இவர்கள் நின்ற 

வர்கள் நின்ற கரையினோரம் அலைக் 
ளால் ஒதுக்கப்பட்ட உதிர்ந்த மலர்கள் அடிக்கடி அவர்கள் பாதத்தில் 
வந்து மோதியபடியால் அங்கதி அவர்களை மலர்கொண்டு அர்சரித்துப் 
பணிந்தது போல் இருந்த துபற்றி திருமலர் தூவிப் பணிந்தது கடவுள் 
யாறு ” என்றார் ஆசிரியர் . திரை - முதனிலைத் தொழிலாகு பெயர் .. 
ருந்தன்மையுடையது மலர் ; கர்த்தாப்பொருள் விகுதி புணர்ந்து கெட்ட 
பெயர் . கங்கை , யமுனை , காவேரி , குமரி, கோதாவரி முதலியவை புண்ணிய 
நதியாயது பற்றிக் கடவுள் யாறு என்றார் . தன்னொழி மெய்முன் என்ற 
சூத்திரத்தின் இறுதியில் ‘ துணி கரு முளரே என்றபடி கடவுளியாறு என 
இகரந் தோன்றாது நின்றது . செல்வர்க்கண்டு - வேற்றுமைத்தொகை . 

104 , ( ப - ரை ) ஓதிமம் - அன்னப்புள் , ஒதுங்கக்கண்ட - ( நாணப் 
பட்டு ) விலகுதலைப் பார்த்த , உத்தமன் - நற்குணனாகிய ( ஸ்ரீ ராமபிரான் ) 
உழையள் ஆகும் - தன் அருகில் இருப்பவளாகிய , சீதைதன் - சீதாபிராட் 
டியினது , கடையை நோக்கி - ( அழகிய ) கடையைப்பார்த்து , சிறியது ஓர் 
முறுவல் செய்தான் - புன்னகை புரிந்தான் , மாதவள் தானும - சீதாபிராட்டி 

7 


50 


யும் ஆண்டுவந்து - அக் கோதாவரி நதியின்கண் வந்து , நீர் உண்டு - தண் 
ணீர் சாப்பிட்டு , மீளும் . திரும்பிச் செல்லும் , போதகம் - யானை , நடப்ப 
நோக்கி - நடந்து போவதைப் பார்த்து , புதியது ஓர் முறுவல் - ( ஸ்ரீராமபி 
சானை நோக்கிப் ) புதிதாகிய ஒரு புன்சிரிப்பு , பூக்காள் - சிரித்தாள் .. 


குறிப்பு: - ஸ்ரீ ராமபிரான் ஏகபத்தினி விரதன் என்பது தோன்ற உத் 
தமன் என்றும் அவரது சிரிப்பைச் சிறியதோர் என்றும் பிராட்டியினது சிரிப் 
பைப் புதியதோர் என்றும் முன்னதைச செய்தானென்றும் பின்னதைப் 
பூத்தாள் என்றும் அழகுபெறக் கூறினார் ஆசிரியர் . சிறியதோர் முறுவல் 
புதியதோர் முறுவல் - இவை இரண்டும் புன்னகையைக் குறித்தன . போத 
கம் - யானைக்கன்று ; இது போதம் என்ற வடமொழியிலிருந்து வந்தது . 


105 , ( ப - ரை ) வில் இயல் - கோதண்டம் பொருந்திய , தடக்கை 
வீரன் - வலிமைதங்கிய கையினையுடைய வீரனான ஸ்ரீராமபிரான் , வீங்கு 
நீர் - நீர்ப்பெருக்குள்ள , ஆற்றின்பாங்கர் - அந்தக் கோதாவரி நதியின் பக் 
கத்தில் ; வல்லிகள் - கொடிகள் , நடங்கக்கண்டான் - அசைவதைப் 
பார்த்து , மங்கை தன் - பிராட்டியினது , மருங்குல்நோக்க - இடையைப் 
பார்க்கவும் , அண்ணல்தன் - ஸ்ரீராமபிரானது , வடிவுகண்டாள் - திருமேனி 
யைப்பார்த்து , எல்லியங் குவளைக்கானத்து - இருண்ட நிறத் தினையுடைய 
நீலோற்பலக்காட்டில் , இடையிடை - நடுநடுவே , மலர்ந்து நின்ற - புட்பித் 
திருக்கிற , அல்லியம்கமலங் கண்டாள் - ( பிராட்டியும் ஆங்கே ) அழகிய இத 
ழோடு கூடிய தாமரைமலர்களைப் பார்த்தாள் . 

குறிப்பு : - கண்டான் கண்டாள் - இரண்டும் முற்றெசசங்கள் . குவளை 
மலர் இருண்டநிற முற்றிருப்பினும் அது அழகு 

அழகு பெற்றது என்பது 
தோன்ற அம் என்ற அடைகொடுத்துக் கூறினார் . ஸ்ரீராமபிரானது திரு 
மேனி நீலநிறமென்றும் அவரினது கண் கரம் முதலிய அவயவங்கள் செய்ய 
நிறமென்றும் பெற்றி தோன்ற குவளைக்கானத் திடையிடை மலர்ந்து 
நின்ற அல்லியஙகமலம் என்றா . நோக்க - நோக்கு = பகுதி - அ = வினையெசச 
விகுதி . கானத்திடை - வேற்றுமைத்தொகை அத்து - சாரியை 

106. ( ப - ரை ) இராமன் - ஸ்ரீராமபிரான் , அனையது ஓர் தன்மையால் - 
அத்தன்மைத்தான உன்னத நிலைமையை ( அந்நதி ) பெற்றிருப்பதினாலே , 
அ அருவிநீர் ஆற்றின் பாங்கர் - மலையிலிருந்து வீழ்ந்தோடுகின்ற அந்தக் 
கோதாவரி நதியின் பக்கத்தில் , பனிதரு - குளிர்ச்சி தங்கிய , படிவப்பஞ்ச 
வடிஎனும் - அழகாகிய பஞ்சவடி என்று சொல்லப்பட்ட , பருவசசோலை - 
இளஞ்சோலைகள் ( சூழ்ந்த ) , தனிஇடம் அதனை நண்ணி - நிகரற்ற ஓர் இடத் 
தை அடைந்து , தம்பியால் சமைக்கப்பட்ட - இலக்குமணனால் அமைக்கப் 
பெற்ற , இனியபூஞ்சாலைஎய்தி - அருமையாகிய பன்னகசாலையை அடுத்து , 
இருந்தனன் - அதில் வாசஞ்செய்து கொண் டிருந்தார் , இப்பால் - பின்னர் 


51 


. 


குறிப்பு : -பனிதருபடிவம் என்றமையால் ஸ்ரீராமலக்குமணர்கள் பஞ் 
சவடி சென்றபோழ்து பனிக்காலமாயிருந்தது என்றும் சூரிய வெப்பம் 
பூமியிற் படாது மறைக்கத்தக்க நெருங்கிய இலைகளடர்ந்த குளிர்ந்த சோலை 
கள் அடர்ந்த வனமென்றும் அரக்கர் வசிக்கின்ற இடமாதலால் மற்றை 
யோர் வசித்தறகு அசசததை விளைவிக்குமிடமென்றும் பெறப்பட்டது . 
இனிய பூஞ்சாலை என்ற சொல்லாற்றலால் ஸ்ரீ இராமபிரானும் சீதாதேவி 
யும் ஏகாந்தமாயிருக்கத்தக்க இடமும் இளையபெருமானாலே அமைக்கப் 
பெற்றிருந்தது என்ற பொருள் துலங்கிற்று . இனிய என்பது அருமையா 
கிய என்னும் பொருள் பற்றி வந்த வினைமாற்று . தனியிடம் என்ற சொல் 
புனிதரும் என்ற சொல்லுக்கு அசசததைத் தரத்தக்க என்ற பொருள் 
கூறும்படி வலியுறுத்தி நின்ற பெற்றி குறிக்கொள்ளற்பாலது . 

107. ( ப - ரை ) மேலைநாள் - ஆதியில் , உயிரோடும்பிறந் து - தன் உயி 
ரோடு உற்பவித்து , தான் விளைகாலம் ஓர்ந்து - தான் விருத்தியாகின்ற கா 
லத்தை அறிந்து , உடன்உறை - கூடவசிக்கின்ற , கடியநோய் அனாள் - கொ 

மாகிய வியா தியை ஒத்தவளாகி , நீலம் ஆம்மணி நிறம் - நீலம் என்னும் 
இரத்தினமணியின் நிறம்பெற்ற , நிருதர்வேந்தனை - அரக்கர்களுக்கு வேந் 
தனாகிய ( இராவணனை ) மூலநாசம்பெற - அவன் வேரோடு அழிந்துபடும் 
படி , முடிக்கும் மொய்ம்பினாள் - அழிக்கும் வலிமையையுடைய ( சூர்ப்பநகை ) 

கன் மவியாதி கருவிலேயே அமைந்து அது வெளிப்படும் காலத்தில் 
அதிகரித்து அவனைக்கொல்லுமாகவே இராவணனுடன் பிறந்து அவனைக் 
கொல்லுதற்குச் சூர்ப்பநகையே காரணமாவாளான துபற்றி அவளை உட 
னுறை கடிய நோயினாள் என்றார் ஆசிரியர் . நாசம் - நசி என்னும் பகுதி 
யடியாய்ப் பிறந்த தொழிற்பெயர் , மூலநாசம் பெற என்ற சொல்லாற்றல் 
இராவணனது மூலபலத்தையும் குறித்து நின்றது . மேலை - மேல் + ஐ . 

. 
ஐ = சாரியை . வேந்தனை = முடிக்கும் என்று கூட்டிப் பொருள் கொள்க . 

108. ( ப - ரை ) தன்கிளைக்கு - தன்னை சசார்ந்த சுற்றத்தவர்களுக்கு , 
இறுதிகாட்டுவாள் - ஆயுள் முடிவைக் காட்டுகின்ற சூர்ப்பாகை, மேலைநாள் . 
ஆதிகாலத்தில் , எண் தகும் இமையவர் - போற்றத்தகுந்தவானவர் , அரக்கர் .- 
இராக்கதர்கள் , எங்கள் மேல் - எங்கள் மீது , விண்டனர் - குரோதங்கொண் 
டார்கள் , விலக்கு திஎன்ன - எங்களுக்கு அவர்களால் நேரிடும் துன்பத்தை 
விலக்கியருள்வாய் என்று வேண்டிக்கொள்ள , அண்டசத்து - அனந்தசயனத் 
தினின்றும் , அருதுயில் துறந்த - மேம்பட்ட நித்திரையை விடுத்து இங்ஙன 
அவதாரஞ் செய்தருளிய , ஐயனை - எம்பிரானை , கண்டனள் - பார்த்தாள் .. 

குறிப்பு : - விண்டனர் -விள் = பகுதி ; த் = இடை நிலை ; அன் = சாரியை ; 
அர் = பலாபால் படர்க்சைவிகுதி . விள்ளல் - பகைத்தல் . பாம்பு முட்டை 
யில் தோன்றுவன பற்றி அண்டசமென்று கூறி ஆதிசேஷனைக் குறிப்பித் 
தார் ஆசிரியர் . அண்டசத்தருந்துயில் ; - ஏழாம் வேற்றுமைத்தொகை : 


52 


அத்து சாரியை , பகவான் அனந் தன் மீது சயனித்தல் யோகரித்திரையாத 
லால் அதனை அருந்துயில் என்றார் . ஐயன் - சுவாமி ; அழகன் ; ஸ்ரீராமபி 
ரானது அழகில் மயங்கியே சூர்ப்பநகை அவனைப் பார்த்தாளென்று 
தோன்ற ஐயனைக்கண்டனள் என்றார் . கிளை -உவமவாகுபெயர் . எண் + தகு 
எண்டகு ; கண்டனள் + தன்கிளை ; கண்டனடன்கிளை ; ணகரத்தின் முன் தக 
ரம் டகரமாய்த் திரிந்தும் ளகரத்தைக்கண்ட தகரம் டகரமாய்த் திரிந்த 
விடத்து அந்த ளகரம் கெட்டும் புணர்ந்த தொடர்கள் . 

109. ( ப - ரை ) சிந்தையினுறைபவற்கு - ( தனது ) மன தினிடத்திற் 
குடிகொண்ட மன்மதனுக்கு , உருவந் தீர்ந்தது - வடிவம் ( பரமசிவனது 
நெற்றிக்கண்ணினால் எரிபட்டு ) அழிந்தது , இந்திரற்கு ஆபிரம் நயனம் - 
தெய்வேந்திரனுக்கு ஆயிரம் கண்கள் (இருக்கின்றன ) ஈசற்கு - சிவபெரு 
மானுக்கு , முர்திய - பழமைப்பட்ட , மலர்க்கண் ஓர் மூன்று - ஒப்பற்றதாம 
ரைபோன்றகண்கள் மூன்று (இருக்கின்றன) , உந்தியின் - தனது உந்திக்கம 
லத்தினின்றும் , உலகு - எல்லாப்புவனங்களையும் , அளித்தாற்கு - உண்டாக் 
கிய மகாவிஷ்ணுவுக்கு , நான்கு தோள் - நான்கு புஜங்கள் (இருக்கின்றன ), 
என்று - என்று கூறி , உன்னுவாள் - ( ஆனால் இந்தப் புருஷன் யாவனோ 
என்று பலபலவாறு ) ஆலோசனை செய்வாள் . 

குறிப்பு : -சிந்தையிலுறைபவன் என்று கூறி மன்ம தன் உருவில்லாத 
வனாய் ஸ்திரீ புருஷர்களுடைய மனத்தின்கண் தங்கி இச்சையை யுண்டு 
படுத்துபவன் என்ற பெற்றியைப் பெறவைத்தார் ஆசிரியர் . நயனம் , மூன்று , 
தோள் என்பன இருக்கின்றன " என்னும் பயனிலையை வருவித்துப் பொ 
ருள்கொள்ள நின்றமையால் இவை சொல்லெச்சங்களாவன . உறைபவ 
னுக்கு இந்திரனுக்கு ஈசனுக்கு உலகளித்தானுக்கு ; இவைகளில் உகரச் 
சாரியை தொக்கவிடத்து ணன வல்லினம் வரட்டறவும் " என்ற சூத்திரப் 
படி னகரம றகரமாய்த் திரிந்து நின்றன . தீர்ந்ததால் - ஆல் அசை . 

110. ( ப - ரை ) கற்றையம் சடையவன் - திரண்டுருண்ட அழகிய 
சடாபாரத்தையுடைய பரமசிவன் , கண்ணில் - தனது நெற்றிக்கண்ணி 
னால் , காய்தலால் - சுட்டெரித்ததால் , இற்றவன் - தன் உடல் அழித்தவ 
ஞாகிய , அ அனங்கன் - அந்த அங்கமில்லாத மன்டிதன் , அன்று தொட்டு - 
அந்தக்காலத்தி லிருந்து . இன்றுகாறும் இந்தநாள் வரையும் , நல்தவம் 
இயற்றி - நல்ல தவத்தைச செய்து , நல் உரு பெற்றனன் - ( இந்த ) நல்ல 
உருவத்தைப் பெற்றான் , ஆம் என - அதிற் சந்தேகமில்லை என , பெயர்த் 
தும் எண்ணுவாள் - திரும்பவும் நினைப்பாள் . 

குறிப்பு : -கற்றையம் சடை - கற்றையாயும் அம் என்ற நீர் தங்கியிருப் 
பதாயுமுள்ள சடை யென்றும் பொருள் கொள்ளலாம் - அம் - நீர் எனவே 
அது கங்கையைக் குறித்து நின்றது . ஜடா என்னும் வடமொழி சடை 
எனத் திரிந்தது . இற்றவன் , பெற்றவன் - இறு , பெறு = பகுதி உருப் 
பெற்றான் - உருவைப்பெற்றான் ; இரண்டனுருபு தொக்கவிடத்து முற்று 


53 


காத்தின் முன் அன்னபிறவும் என்றபடி வலிமிக்கது . மன்மதனிலும் அழகு 
டைம்வன் ஸ்ரீராமபிரானெனும்படி நல்லுருவென்று சிறப்பித்துக்கூ றினா. 
இற்றனன் - முற்றெச்சம் . இது அவ வனங்கள் என்ற பெயரைத் தழுவிற்று .. 

111. ( ப - ரை ) அதிகம் நின்றொளிரும் - மிகுதியாக நின்று பிரகா 
சிக்கின்ற , இ அழகன் - இந்த அழகோடு கூடிய புருஷனது , ஆண்முகம் - 
பராக்கிரமமுற்ற திருமுகமண்டலம் , பொதியவிழ் தாமரைப் பூவை ஒப்ப 
தோ - இதழ் பரப்பி விரிந்த தாமரை மலரை ஒத்ததோ , கதிர்மதியா மெ 
னில் - நிலவைத் தருகின்ற சந்திரனை ஒத்ததோ வென்றால் , கலைகள் தே 
யும் - ( அதனு டைய) கலைகள் குறைந்து குறைந்து தேய்தலை அடையும் . 
அம்மதி எனின் - ( ஒருவேளை ) கலைகள் குறையாத பூரண சந்திரனோ என் 
றால் , மதிக்கும் , அந்தப் பூரணசந்திரனுக்கும் , ஓர் மறு உண்டு என்பர் - ஒரு 
களங்க மிருக்கிற தென்று (உலகத்தார் ) கூறுவார்கள் . 

குறிப்பு : - பொதி . - முதனிலைத் தோழிற்பெயர் . அம் மதி - சுட்டு 
மாத்திரமேயன்றி அம் அமிர்தம் நிறைந்த சந்திரன் எனவும் பொருள்பெறும் . 
ஆண்முகம் ஆள் முகம் எனக் கொண்டு யாவரையும் இரட்சிக்கின்ற கிருபை 
நிறைந்த வதன மெனவும் பொருள் கொள்ளற்பாலது . ஒப்பதோ - ஈற்றி 
லுள்ள ஓகாரம் எதிர்மறைப் பொருளாயதுபற்றித தாமரை மலர்தலும் 
குவிதலுமுடையதாகவே ஸ்ரீராமபிரான் முகத்திற்கு அது ஒப்பாகாதென்னு 
ம் பொருளை அதில் தொகுத்துப்பெறவைததார் ஆசிரியர் . ஆல் - ஈற்றசை . 

112 , ( ப - ரை ) எவன் செய - ( இந்த மகா புருஷன் ) யாது காரியஞ் 
செய்தற்கு , இனிய இ அழகை - (காணுதற்கு ) இன்பந் தரத்தக்க இந்த வடி 
வழகை , எய்தினோன் - அடைந்தவன் , அவம் செய - (இத்தகைய ) அழகை 
வீண்படுத்த , திருவுடம்பு - அழகிய மேனி , அலச - வாடும்படி , கோற்கின் 
றான் - தவம் புரிகின்றான் , நவம்செய - ( எவரையும் ) சிநேகஞ்செய்ய , தகைய 
இ நளினம் - தக்கதாகிய இந்தத் தாமரையின் மலர்போன்ற , சாட்டத் 
தான் - கண்களையுடைய இந்தப் புருஷோத்தமன் , தவம் செய - தவததைச 
செய்யும்படி , தவம் செய்ததவம் . தவமென்கிற அது செய்த தவந்தான் , 
என் என்கின்றாள் - என்ன ( தவமோ ) என்று சொல்வாளாபினாள் 

குறிப்பு : - அவம் சவம் தவம் என்பன ஈற்றில் னகரம்பெற்றது ஓசை 
நயம்பற்றி வந்த போலி . எவன் என்னும் வினா வினைக் குறிப்பு முற்று என் 
என வந்தது செய்யுள் விகாரம் பற்றிய இடைக்குறை . இதுவரையும் ஸ்ரீராம் 
பிரானைத்தான் அனுபவித்தற்கு முடியாது போனமைற்றி வருந்தினாள் 
என்பதை அவம் செய என்கின்ற சொல்லாற்றலினால் துலக்கினார் ஆசிரியர் . 

113. ( ப - ரை ) ஒளிர் பஞ்சி - பிரகாசமுற்ற செவ்விய பஞ்சும் , குளிர் 
விஞ்சு பல்லவம் - குளிர்ச்சி மிகுந்த இளந்தளிரும் , அனுங்க (சமமாகமாட் 
டாது ) பின்னடைய , செஞ்செவி - அழகும் சிவப்பும் பொருந்திய , கஞ்ச 
நிமிர் - தாமரையைப் போன்று உயர்த்த , சீறடிகள் ஆகி - சிறிய பாதங்க 


541 


- 


ளோடுகூடியவளாகி , அஞ்சொல் - அழகிய வார்த்தை ( பேசும் ) , இளமஞ்ஞை 
என - ( சாயலில் ) இளமையுள்ள மயிலைப்போலவும் , அன்னம் என - ( நடை 
யில் ) அன்னப்பேடு போலவும் , மின்னும் வஞ்சியென - ( இடையில் ) துளிரு 
கின்ற கொடியைப்போலவும் , நஞ்சமென வஞ்சமகள் - விஷத்தைப்போன்ற 
வஞ்சத்தனம் படைத்த சூர்ப்பநகை , வந்தாள் - (உடனே மறைந்து மேற் 
சொன்ன உருவம்பெற்று ) அங்கு வந்து சேர்ந்தாள் . 

குறிப்பு :-செம்பஞ்சுபோன்ற சிவப்பும் பல்லவம்போன்ற மென்மை 
யும் , ஒருங்கே தாமரைக் கமைந்திருத்தல் பற்றி அவைகள் தனித்தனி ஒப் 
பாகமாட்டாவென்று தாமரையையே மெல்லிய பாதத்திற்குச் செஞ்செவிய 
கஞ்சம் என்று உவமை கூறினார் 

றினார் ஆசிரியர் . அனுங்க - அனுங்கு = பகுதி ; 
அ = வினையெச்சவிகுதி ; இது செஞ்செவிய என்னும் பெயரைத் தழுவிய 
பின் ஆகி என்னும் வினையைக் கொண்டது . குளிர் - முதனிலைத் தொழிற் 
பெயர் . பல்லவம் - தளிர் ; இது வடசொல் , மின்னும் - இது தளிரும் என்ற 
பொருள் தந்து நின்ற வினைமாற்று . இனிச் சூர்ப்பநகையை மகள் என்று 
ஆசிரியர் கூறியது இழிவினால் வந்த உயர்வு . 

114 , ( ப - ரை ) வேதமுதல் - வேதத்தின் முதற்பொருளான ஸ்ரீராம 
பிரான் , சேயோய் - செவ்விய அழகு படைத்தவளே , திருநின் வரவு 
உயர்வு பெறத்தக்க உன்னுடைய வருகையானது , தீது இல் வரவாகுக் 
தீமையில்லாத வரவாகக் கடவது , போத உளது - ( எ ஒரு 

பொ 
ருட்படுத்தி நீ ) வரநேர்ந்தது எம் உழை ஒர் - எங்களிடத்திலிருக்கிற ஒரு , 
புண்ணியம் அது அன்றோ - புண்ணியப்பேறல்லவோ , ஏது பதி - உனது 
வாசஸ்தானம் எது , 

பெயர் உனது திருநாமம் என்ன , யாவர் உறவு 
உனக்கு எவர் இனத்தவர்கள் , என்றான் - என்று கேட்டார் , பேதையவள் - 
அறிவற்றவளாகிய அந்த அரக்கி , தந்நிலை - தனது நிலைமையை , விரிப் 
பாள் - (இங்ஙனங் கேட்ட ஸ்ரீராமபிரானுக்கு ) விரித்துக் கூறுவாளாயினாள் . 

குறிப்பு: - சேயோய் - இளமைப்பருவமுடையவளே எனவும் பொருக் 
தும் . வேதமுதல் - வேற்றுமைப் புறத்துப்பிறந்த அன்மொழித்தொகை 
பேதை என்பது மாதர்களுக்கோர் பெருமைக் குரித்தாய பெயரெனினும் 
ஈண்டு இவளுக்கு அறிவிலி என்னும் பொருளில் வந்தது . போத - போதர 
அல்லது போதால் என்னும் பகுதியடியாய்ப் பிறந்த வினையெச்சம் . 

115. ( ப - ரை ) பூவிலோன் - தாமரையில் இருக்கின்ற பிரமதேவ 
னது , புதல்வன்- புத்திரனாகிய ‘ புலஸ்தியருடைய , மைந்தன் - புதல்வனா 
கிய விச்சிரவசுவி , புதல்வி - குமாரத்தி , முப்புரங்கள் செற்ற - திரிபுரத்தை 
எரித்தவனாகிய , சேவலோன் - காளை வாகனத்தையுடைய ( பரமசிவனது ) , 
அனைவன் ஆன - சிநேகனான , செங்கையோன் - குபேரனது , தங்கை -உடன் 
பிறந்தவள் , திக்கின் மாவெலாத்துலைத்து - திக்கஜங்களை வென்று , வெள்ளி 
மலைாடுத்து - கைலை மலையைப் பெயர்த்தெடுத்து , உலகம்மூன்றும் - மூன்று 


எங்களை 


எ 


55 


லோகங்களையும் , கா - காவல்புரிகின்ற , வலான் - வல்லவனாகிய இராவ 
ணனுக்கு , பின்னை - சகோதரி , காமவல்லியாம் - ( என்பெயர் ) காமவல்லி 
என்பார்கள் , கன்னி என்றாள் - ( நான் ) கற்புக்கெடாதவள் என்றாள் , 

பூவிலோன் - பூவை இல்லாகக் கொண்டவன் ; பிரமன் . செங்கை 
யான் - செம்மையாகிய கையினான் - செம்மை - ஈண்டிது செல்வத்தைக் 
குறித்து அச்செல்வத்துக்கதிபதி குபேரன் என்ற பொருள் தந்து நின்றது . 
எதுபதி , எது பெயர் , எவருறவு என்ற வினாவிற்கு நேரே விடைபகர்வதா 
யிருந்தால் தான் எண்ணி வந்த காரியத்துக்குப் பங்கம் நேருமென்று நினைத் 
துத் தன் குலப்பெருமை தனப்பெருமை முதலியன உயர்த்திக் கூறும் 
பொருட்டுப் பிரமன் பரமசிவன் குபேரன் முதலியவரை இதிற் புனைந்து 
கூறினாள் . தானொரு விதவையாயிருக்கிற நிலைமையில் தன்னைக் கன்னி 
என்று கூறியது தான் நினைத்துவந்த காரியத்துக்குப் பழுது ஏற்படக் 
கூடாதென்பது பற்றி . சே - எனபது எருது ஆகவே சேவலோன் என்பது 
அதனை வாகனமாகக்கொண்ட பரமசிவனைக் குறித்தது . 

116. ( ப - ரை ) ஏந்தல் பொன் தோளினாய் - பெருமைக்கிருப்பிடமா 
கிய அழகிய தோளினை யுடையவரே !, காதலில் - ஒருவர் மேலொருவர் 
கொண்ட உண்மைக்காதலினாலே , கலந்தசிந்தை - ஏகமனமான , 

ஏகமனமான , மாந்தர்க் 
கும் மடந்தைமார்க்கும் - தலைவருக்கும் தலைவிகளுக்கும் , மறைகளே வகுத்த 
கூட்டம் - வேதங்களே முறைப்படுத்திக் கூறிய விவாகத்தொகுதிகளில் , 
காந்தர்ப்பம் என்பது உண்டு - கந்தருவவிவாகமென்ற ஒரு விவாகமிருக் 
கிறது , இஃது இயைந்தபின் இந்த விவாவம் பொருத்தியபின்னர் , எனக்கு 
மூத்த வேந்தர்க்கும் - எனக்கு முன் தோன்றியவர்களான குபேரன் , ராவ 
ணன் முதலானவர்களுக்கும் , விருப்புற்று ஆகும் - அவர்கள் விரும்பத்தகை 
யதேயாகும் , வேறும் ஓர் உரை - இன்னுமோர் வாசகம , உண்டு என்றாள் 
இருக்கிறது என்று கூறத தொடங்கினாள் . 

குறிப்பு :-எட்டு வகை விவாகத்தினுள் கந்தருவம் என்பது ஒருவகை . 
இது தலைவனும் தலைவியும் தாமேதம்முள் ஒருப்பட்டு மணம்புரிந்து கொள் 

கீந்தருவம் - காந்தர்ப்பமென்றது உபசார வழக்கு. இம்மணம் எந்த 
வர்ணத்தாரக்கும் பொதுவாதலின் வேதத்திற் கூறியாங்குக் களவொழுக் 
கத்தின்பாற்படும் . இவ்வாறு தலைவனும் தலைவியும் தம்முள் ஒருப்பட்டுக் 
கூடிய இம்மணத்தைத் தாய்தந்தையர் . சுற்றத்தார் முதலியோரால் தடுத் 
தற்கு முடியாதென்பதுபற்றி ஸ்ரீராமபிரான் குபேரன் இராவணன் முதலி 
யவருக்குப் பயந்தவரைப் போல் விளையாட்டாயக் கூறியவற்றிற்குச் சூர்ப்ப 
நகை இங்கனம் சமாதானம் கூறினாள் . உண்டு + ஆல் ; இதிலுள்ள ஆல் 
தளைதிரப்பவந்த அசை . இயைந்த - இசைந்த ; இயை = பகுதி . 

117. ( ப - ரை ) வீரன் - ஸ்ரீ ராமபிரான் , வளை எயிற்றவர்களோடு - 
-வளைந்த பற்களோடு கூடிய அரக்கிகளுடனே , வரும் - நிகழுகின்ற , விளை 


56 


யாட்டு என்றாலும் - விளையாட்டுச் செய்கையானாலும் , விளைவன - ( அதி 
னால் ) உண்டாகிற காரியங்கள் , தீமையேயாம் என்பதை - கெடுதலை பிளை 
விப்பனவாம் என்பதை , உணர்ந்து - அறிந்து , நங்கை - ஏ பெண்ணே , 
உளைவன இயற்றல் - துயரத்திற்கிடமான காரியங்களைச செய்தல் , ஒல்லை 
துன்பம் , இளையவன் - என் தம்பி , உன் நிலையுணருமாயின் - உனது செய் 
கையை அறிந்துகொள்வானானால் , முனியும் - ( அவன் உன்னைக் ) கோபித் 
துக்கொள்வான் , விரைவின் - சீக்கிரத்தில் , எகுதி என்றான் - ( இவவிடத 
தைவிட்டுப் ) போய்விடு என்று ஸ்ரீராமன் கூறினான் . 

குறிப்பு: -ஒல்லை என்பதற்குத் தளர்வு , குறைவு என்பனவும் பொருளாக 
வே அது ஈண்டுத் துன்பம் என்னும் பொருள் பற்றி வந்தது . இங்ஙனமல் 
லாமல் ஒல்லை என்பதனை ச சீக்கிரம் என்ற பொருளிற் கூறினால் கடைசிய 
டியிலும் அப்பொருள் படும்படி விரைவின் என்று கூ றியிருப்பதால் மிகை 
படக்கூறல் என்னும் குற்றத்தின்பாற்படும் . மேலும் உளை வன இயற்றல் 
சீக்கிரத்தில் என் தம்பி உணர்ந்தால் என்பதில் வந்துள்ள சீக்கிரம் அத் 
துணை அவசியப்படவில்லை என்பது நுணுகியுணரத் தக்கது . முனியும் - 
முனி = பகுதி; உம் = படர்க்கையிடத்து வந்த உயர் திணை ஒருமை வினைமு 
ற்றுவிகுதி . எயிறு அவர் - எயிற்றவர் ; றகர வீற்றுகரம் தன்னொற்று மிகுந் 
தது . ஸ்ரீ ராமபிரான் சூர்ப்பநகையை நோக்கி நல்ல வார்த்தையாச சொல் 
லிப் போவென்றான என்பதை ‘ நங்கை எகுதி என்ற சொலலாற்றலால் 
துலக்கினார் ஆசிரியர் . ஏகுதி ; ஏகு = பகுதி ; த் = எழுத்துப்பேறு ; இ = முன் 
னிலை யிடம்பற்றி வந்த ஏவல் ஒருமை விகுதி . 


118. ( ப - ரை ) விடியல் காண்டலின் - பொழுது விடிவதைப் பார்த்த 
தினால் , ஈண்டு - இப்பொழுது , தன்உயிர்கண்ட வெய்யாள் 

தனது உயிர் 
( ஆசையின் துன்பத்தால் ) தன்னுடலைவிட்டு நீங்காது நிற்கின் றதைப் பார்த்த 
சூர்ப்பாகை, படியிலாள் - ஒப்பிலாத சீதாபிராட்டி , மருங்கு உள்ள அளவு . 
ஸ்ரீ ராமபிரான் சமீபத்தில் இருக்கின்றவரையும் , அவன் என்னைப்பாரான் . 
ஸ்ரீ ராமபிரான் என்னை ஏறிட்டுக் காணவும் மாட்டான் , கடிதின் ஒடினென் 
எடுத்து - (ஆகையால் அவளைச ) சீக்கிரத்தில் ஓடி எடுத்து , ஒல்லை கரந்து 
விரைவில் பதுக்கி , அவள் காதல் வடிவினானுடன் அவளது ஆசைக்குரிய 
அழகனுடனே , வாழ்வதே 

வாழ்ந்திருப்பது தான் சுகமான 
வாழ்க்கை , எனமதியா - என்று மனதில் நினைத்து . 

குறிப்பு : -- வெய்யாள் என்பது கொடியவள் என்ற பொருள் தந்த 
தோடு காதன் மிக்க ஸ்ரீராமபிரான் மீது வேட்கையால் வெந்தவள் என்ற 
பொருளையும் தந்து நின்றது " உள்ளம் போய் நாண்போய் உரைபோய் 
வரிநெடுங்கண் வெள்ளம் போய் வேகின்ற மென் தளிர்போல் " என்றார் புக 
ழேந் தியாரும் . அரக்கர்கள் சஞ்சரிப்பது பெரும்பாலும் இரவிலே என்பது 
தோன்ற விடியல் காண்டலின் என்று கூறிஞர். ஆசிரியர் , மதியா - மதி 


வாழ்வு 


57 


பகு தி = ஆ = உடன்பாட்டு வினையெச்சவிகுதி . ஒல்லை இப்பாட்டில் இது 
விரைவில் என்னும் பொருளில் வந்துள்ளபெற்றியுணர்க . 

119. ( ப - ரை ) தனி இருந்தனள் - ( இவள் ) தனிமையாயிருக்கின் 
றாள் , என் சிந்தை - நான் நினைத்த எண்ணம் , சமைந்தது - கை கூடிற்று , 
இனித்தாழ்வு உற்று இருந்து - இனிமேல் கால தாமதப்படுத்திக்கொண் 
டிருந்து , எனக்கு எண்ணுவது இல்எனா - நான் யோசிக்க வேண்டியது ஒன்று 
மில்லை என்று , துனி இருந்த வல்மனத்தினள் - அச்சமும் தைரியமும் விரவிய 
மனத்தினளாகி , தோகையைத் தொடர்ந்தாள் - சீதாபிராட்டியைப் பின் 
பற்றி நடந்தாள் , கனி இரும் பொழில் - கனிகள் மலிந்துள்ள பெரிய சோ 
லையின்கண் , காத்து - காவல் செய்து கொண்டு , அ பல் இருந்தவன் - சமீபத் 
திலிருந்த இலக்குமணன் , கண்டான - ( அவ்வராகி பிராட்டியிடம் விரைந்து 
செல்லுதலைப் ) பார் தீதான் . 

குறிப்பு : - சமைந்தது - தெளிவினால் எதிர்காலம் இறந்தகாலமாயிற்று . 
எனக்கு - உருபுமயக்கம் . இல்லை என்பது இல் எனக் கடைகுறைந்தது . 
தோகை - இது ஆகு பெயராய் அதனை உடைய மயிலைக்குறித்துப் பின்னர் 
அம்மயில் தோகை போன்ற சாயலோடுகூடிய பிராட்டி என்று சீதையைக் 
குறித்தமையான் இருமடியாகுபெயர் . தொடர்ந்தாள் என்ற சொல்லாற்றலி 
னால் இவளைக்கண்டு பிராட்டி அஞ்சியோ டினாள் என்பது பெறப்பட்டதுடன் 

ங்கனமோடிய சீதையைத் தோகை என்று ஆசிரியா உவமானித்தபடி 
யால் அவ்வோட்டமும மயில் போன்ற சாயலோடு கூடியதாய் இருந்தது 
என்பதும் தலங்கப்பட்டது . கானி - கர்த்தாப்பொருள் விகுதி புணர்ந்து 
கெட்டது பிரட்டியை விரட்டியோடும் போது சூர்ப்பாகைக்குத் தைரி 
யம் இருந்தபோதிலும் ஏதும் கெடுதல் நேரிடக்கூடுமோ என்ற பயமும் 
இருந்தது என்னும் பொருளை ஆசிரியர் துனி யிருந்த வன் மனத்தினள் 
எனக் கூறித் துலங்கவைத்தார் . 

120. ( ப - ரை ) நில்லடீஇ எனக் கடுகினன் - (இந்த நிகழ்சசியைக் 
கண்ட இலக்குமணன் ) அடி நீ நிற்பாய் என்று விரைந்து வந்து , 
நினைந்தான் - ( இவள் ஒரு ) பெண் என்று அவன் நினைத்துக்கொண்டபடி 
யால் , வில் எடாது - வில்லைக் கையில் தொடாமல் , அவள் - அந்த இராட் 
சசியினுடைய , வயங்கு எரி என விரி - த - பிரகாசிக்கினற அக்கினிபோல் 
பரவியிருக்கின்ற , சில் அல் ஓதியை - நீண்டு வளர்ந்த கூந்தலை , செங்கை 
யால் - ( தனது ) அழகிய கரத்தினால் , திருகு உறப்பற்றி - சுற்றிக்கொள்ளு 
மாறு பிடித்து , ஒல் வயிறு உதைத்து - அடி வயற்றில் தனது காலினால் ஒரு 
உதை கொடுத்து , ஒளிகிளர் - மி எனுதல் மிகுந்த , சுற்றுவாள் உருவி - 
சுருள் வாளை உறையிலிருந்து ( கையால ) எடுத்து , 

குறிப்பு : -நில்லடீஇ எனக்கடிகினவன் அவ்வரக்கியைக் கொன்றே 
இருப்பானெனினும் , அங்கனமல்லாது , அவள் சிகையைப்பிடித்ததும் 


அ 


பெண் என 


58 


அவளை உதைத்ததும் முதலிய இவைகளைச் செய்ததற்குக் காரணம் அவளை 
அவன் பெண்ணென்று நினைத்ததே என்பது தோன்ற " நில்லடீ இ இனக் 
கடிகினன் பெண்ணென நினைத்தான் ” என்றார் ஆசிரியர் . கடிகினன் முற் 
றெச்சம் . எரி - எரிவது ; வினை முதற்பொருள் விகுதி புணர்ந்து கெட்டது . 
ஆம் - அசை . ஒல்வயிறு - வயிற்றின் முடிவி - ம் . சில் - சிறிது ; சில் + அல் ; 
சிறிதல்லாதது . ( பெரிது ) இது ஈண்டுக் குட்டையல்லாதது எனனும் 
பொருளில் வந்த வினைமாற்று . நில்லடீஇ - உயிரளபெடை ,. 


121. ( ப - சை ) ஊக்கி - உற்சாகங் கொண்டு , தாங்கி - இலக்குமண 
னைத் தூக்கிச் சுமந்துகொண்டு , விண்படர் வெமென் று - ஆகாயத்தில் செல்லு 
வோமென்று , உருத்து - கோபித்து , எழுவாளை - எழுகின்ற அவ்வரக்கி 
யை , நொய்தினின் - விரைவினில் , நூக்கி - ( பூமியில் விழத் ) தள்ளி , 
வெய்து - (இத்தகைய ) கொடிய செயலை , இழையேல் - ( நீ ) செய்யாதே , 

என்று கூறி , மூக்கும் காதும் - அவளது மூக்கையும் காதை 
யும் , வெம்முரண் புயக் கண்களும் - வெப்பமுற்ற வலிய மார்பின் கண்களை 
யும் , முறையால் போக்கி - ஒழுங்காக அறுத்து , போக்கிய சினத்தோடும் - 
போகவிட்ட கோபத்துடன் , ( அதாவது கோபர் தீர்ந்த உடன் ) புரிகுழல் 
விட்டான் - திருகப் பிடித்திருந்த சிகையை விட்டுவிட்டான் . 


என நுவலா 


- 


குறிப்பு : -- இலக்குமணன் மீது இவளது ஆசை சென்றிருந்தது 
பற்றி அவனது கரம் இவள் மீது பட்டதும் மகிழ்வடைந்தாள் என்பது 
தோன்ற ஊக்கித்தாங்கி என்றார் ஆசிரியர் , படர்குவம் - படர் = பகுதி : 
வ் = எதிர்கால இடைநிலை ; எம் = தனித்தன்மைப்பன்மை , இடமுற்ற வினை 
முற்று விகுதி . முறையாற் போக்கி என்ற சொல்லாற்றல் முதலில் மூக்கை 
யும் பின்னர் காதையும் பின்னர் மாாபையும் அறுத்தான் என்றும் எம்பி 
ரானை இச்சித்ததும் பிராட்டிக்குத் தீங்கிழைக்கப் போந்ததும் தன்னை 
எடுத்து விண்ணிற் புக எழுந்தது மாகிய மூன்று குற்றத்திற்கு மூன்று தண் 
டனை விதித்தான் என்றும் எத்தகைய தீங்கைச் செய்தாலும் பெண்ணைக் 
கொல்லலாகாதென்ற நியமம்பற்றி இது செய்தானென்றும் பொருள் தந்தது . 


122. ( ப - ரை ) ஊற்றுமிக்க நீர் -ஊற்றிலிருந்து மிகப் பெருகிய தண் 
ணீர் , அருவியின் - மலையிலிருந்து வடிகிற நீர்ப் பெருக்கைப்போல , ஒழுகிய 
( தன் உடலினின்றும் ) வடிகிற , குருதி - இரத்தத்தாலாகிய , சேறு வெள் 
ளத்துள் - சேறு போன்ற பெருக்கின்கண்ணே , திரிபவள் - அலைபவளா 
கிய ( அந்த அரக்கி ) , ஆற்றுகிற்கிலள் - ( வேதனையைப் ) பொறுக்க முடியா 
தவளாய் , தேவரும் இரிய - வானுலகத்தவரும் அஞ்சும்படி , கூற்றும் உட் 
கும் - ஏமனும் பயப்படும்படியான , தன் குலத்தினோர் பெயரெலாம் கூறி . 
தனது குலத்தவர்களது பெயர்களை எல்லாம் எடுத்துக் கூறி , பற்பல பன்னி 
நின்று - பலபல வார்த்தைகளையும் பேசி , அழைத்தாள் கூப்பிடுவாளாயினாள் . 


59 


மறை 


குறிப்பு : - ஊறப்படுவது - ஊற்று . தேவரும் கூற்றும் இதிலுள்ள 
உம்மைகள் உயர்வு சிறப்புப் பொருளன. ஆற்றுகிற்கிலள் - ஆற்று பிற 
வினைப்பகுதி ; கில் = ஆற்றலுணர்த்து மிடைநிலை ; கு = சாரியை ; இல் எதிர் 

டநிலை ; அள் பெண்பால் படர்க்கை விகுதி . அறுபட்ட மூக்கு 
செவி முதலியனவற்றிக்கு ஊறறையும் இரத்தத்திற்கு அருவி நீரையும் உவ 
மானித்ததால் அவள் சரீரம் ஒரு மலைபோன்றது என்பது பெறப்பட்டது . 
லளவேற்றுமையில் றடவு மென்றபடி உள் திரிபவள் உட்டிரிபவள் என்று 
ள கரம் திரிந்தபின் மயங்காத தகரமும் டகரமாய்த் திரிந்தது . குறில் செ 
றியாலள அல்வழிவந்த தகரந் திரிந்தபின் கெடும் என்றபடி திரிபவள் தே 
வரும் திரிபவடேவரும் என்று தகரம் டகரமாய்த் திரிந்தபின் எகரம் 
கெட்டது . எலாம் என்பதில் அரக்கரின் மிகுதி துலங்கிற்று . 

123. ( ப - ரை ) தழல் எடுத்தான் .,அக்கினியைக் கையிலேந் திய ( பர 
மசிவனது ), மலை எடுத்த - வெள்ளியங்கிரியைப்பெயர்த்தெடுத்த , தனிமலை 
யே - ஒப்பற்ற மலை போன்ற இராவணனே . நெடுகிலத்து - நீ இந்த நெ 
டிய பூமியினிடத்தில் , நிலை எடுத்து இருக்க - சாஸ்வத வாழ்வை வகித்தி 
ருக்கும்போது , தாபதர்கள் - முனிவேடங் கொண் - இச் சிறுவாகள் , சிலை 
எடுத்துத் திரியும் இது - வில்லைக கையிலேந்திக்கொண்டு (பயமின்றிச் ) 
சஞ்சரிப்பது , சிறிது அன்றோ - உன் கௌரவத்துக்குக் குறைவல்லவோ , 
தேவர் எதிர்தலை எடுத்து விழியாமை - தேவர்கள் (உனக் ) செகிரில் தலை 
நீட்ட முடியா வகையில் ( அவர்களை நீ ஜெயிததது ) சமைப்பதே - ( உனக் 
குப் ) போதுமானதாக முடிவதோ , இவை காண வாராயோ - இங்கு நான் 
அடைந்துள்ள என் நிலைமையைப் பார்க்க நீ வரமாட்டாயோ . 

குறிப்பு : - தாபதர் - தாபஸர் ; தவஞ்செய்பவர்கள். இது வடமொ 
சித்திரிபு . தேவர்கள் தங்களுக்குப் பகையாயது பற்றி இனி நான் நமது 
பகைவர்களாகிய தேவர்கள் முகத்தில் எப்படி விழிப்பது என்னும் பொரு 
ளில் " தேவரெதிர் தலை எடுத்து விழியாமை சமைப்பதோ என்றாள் என 
வும் பொருள் கொள்ளலாம் . ஒருவரால் ஒருவருக்கு அவமானம் நேர்ந்த 

த 
விடத்து அது அவர் பகைவருக்குக் கொண்டாட்டமும் தமக்கு அதைப் 
பற்றியே பெருங் கவலையும் ஏற்படுவது உலகவியல்பு என்பதை ஆசிரியர் 
இப்பாட்டகத்தில் துலக்கியிருப்பது போற்றற்பாலது . 

124. ( ப - ரை ) நெருப்பு - அக்கினியானது , அடியில் - ( பூமியின் ) 
கீழே , பொடி சிதற பொரிப் பொரியாய்ச் சிதறும்படி , நிறைந்த - அதிக 
ரித்த , மதத் திசையானை - மதங்கொண்ட அட்டதிக் கஜங்களின து , மருப்பு 
ஒடிய - கொம்புகள் முறிபடவும் , பொருப்பு இடிய , மலைகள் தூள்படவும் , 
தோள் நிமிர்ந்த வலியோனே - புஜங்களைத் தூக்கி நிமிர்ந்த பராக்கிரமசா 
லியாகிய இராவணனே , உருப்படிவம் - அழகாகிய மேனி , மன்மதனை -இரதி 
கேள்வனை , ஒத்துளரேயாயினும் - ( ஸ்ரீ ராமலக்குமணர்கள் ) ஒத்திருக்கின் 


60 


மூர்கள் என்றாலும் , உன் செருப்படியில் - உனது யுத்த பூமியில் , பொடி 
ஒவ்வா - தூசிக்கும் இணையாகமாட்டாத , மானுடரை - இந்த மனிதர்களா 
கிய ஸ்ரீ ராமலக்குமணரை, சீறுதியோ - நீ கோபிப்பாயோ. 

குறிப்பு : - ஸ்ரீ ராமலக்குமணர் திருமேனி அழகில் இவள் மதிமயங்கி 
னாளாகவே இராவணன் கோபிப்பானாகில் இவர்களுக்கு ஏதாவது குறைவு 
நேருமென்றும் அங்ஙனம் நேர்ந்துவிடில் தான் எண்ணியுள்ள காரியத் 
திற்கு ஒருவேளை பங்கம் நேர்ந்து விடக் கூடுமே என்றும் இவள் இதுசமயத் 
தும் இரங்கினாள் என்ற பொருளை உருப்படிவ மன்மதனை ஒத்துளரே யாயி 
னும் என்ற சொல்லாற்றலால் துலக்கினார் ஆசிரியர் . இராவணன் கோபத் 
துக்கே ஆற்றாத இவர்கள் அவனது போர்ச் செய்கைக்கு எங்ஙனம் ஆற்று 
வர் என்பது கருத்து . செரு + படி செருகின்றபடி ; வினைத்தொகை ; இது 
வலிமிகுத்தது இயல்பில் விகாரமும் என்னும் சூத்திரத்து அன்னபிறவும் 
என்பதில் அமையும் . இது அரக்கியினது கூற்றாதலின் செருப்பு + அடி 
எனவும் பொருள் கொள்ளச சிலேடையாகவும் கூறினார் என்பர் சிலர் . 

125. ( ப - ரை ) கல் ஈரும் - மலைகளைத் தகர்க்க வல்ல , படை - ஆயு 
தங்களைக்கொண்ட , தடக்கை - விலாசமுற்ற கைகளையும் , அடல் - அதற் 
கேற்ற வலிமையையும் ( கொண்ட ) , கரதுடணர் முதல் ஆ - கான் தூட 
ணன் முதலாக , அல் ஈரும் - இருளை விலக்குகின்ற , சுடர்மணிப்பூண் - 
பிரகாசமுற்ற இரத்தினாபரணங்களுடைய , அரக்கர் குலத்து - இராக்கதர் 
குலத்திலே , அவதரித்தீர் - பிறந்தவர்களே , எல்லீரும் ( நீங்கள் ) அனைவர்க 
ளும் , கொல் ஈரும்படை - கொல்லனால் செதுக்கப்பட்ட படைகளையு 
டைய , கும்பகருணனைப்போல் - கும்பகருண னென்பானைப்போல , குவல 
யத்துள் - இப் பூமியின் கண் , உறங்கு திரோ - தூங்குகின்றீர்களோ , யான 
அழைத்தல் கேளீரோ - நான் கூவுகிற சத்தத்தைக் கேட்க மாட்டீர்களோ . 

குறிப்பு : - கொல் - இரும்பு வேலை செய்யும் தொழில் ; இது ஆகுபெய 
ராய் அவ்வேலைக்காரனைக் குறித்து நின்றது . கொல்லுகின்ற ஈருகின்ற 
படை எனினும் பொருந்தும் . கும்பகருணன் - குடம் போன்ற கா துடை 
யவன் , காக்கைக் குஞ்சென்றாலும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்றபடி 
அரக்கர் குலம் இழிகுலமாயினும் அவள் அதைப் பெரிய குலமென் றெண் 
ணினாள் என்பதும் இப்படியேதான் உலக இயல்பு என்பதும் அவதரித்தீர் 
என்ற சொல்லாற்றலில் துலக்கினார் ஆசிரியர் . ஆ - ஆகவென்பதின் குறுக்கம் , 

126 , ( ப - ரை ) என்றின்ன பலபன்னி - என்று இத்தகைய பல 
வார்த்தைகள் சொல்லி , இகல் அரக்கி - ஸ்ரீராமலக்குமணர் மேல் விரோ 
தம்பாராட்டுகின்ற அச்சூர்ப்பாகை, அழுது இரங்கி - அழுது துயரமுற்று , 
பொன் துன்னும் படி அகத்து - அழகு துலங்கும் பூமியின் மீது , புரள்கின்ற 
பொழுதகத்து - ( வீழ்ந்து ) புரளுகின்ற தருணத்தில் , வன் திண் கைச்சிலை 
மிகவும் வலிமை பெற்ற கைவில்லைத் தாங்கிய, நெடுந்தோள் - நெடிய புயத் 


61 


* 


தினையுடைய , மரகதத்தின் மலை - மரகத மலையின் நிறம்போன்ற ஸ்ரீராம 
பிரான் , அந்த நதியசத்து - அந்தக் கோதாவரி நதியினிடத்து , அகத்து 
நின்று - ( நிலையான ) தியானத்திலிருந்து , நிறைதவத்தின் - நிறைந்த தவத் 
தினது , குறைமுடித்து - மீதத்தைப் பூர்த்திசெய்து , வந்தான் -ஆங்குற்றான் . 

குறிப்பு: - பொன் துன்னும் படியகத்து என்பதற்குச் சீதாபிராட்டி 
இருக்கின்ற இடத்தில் எனவும் பொருந்தும் . பொழுதகத்து - அகம் ; ஏழ 
னுருபுப் பொருளது . அரக்கி போடுகின்ற சத்தத்தால் அவள் தங்களைப் 
பற்றிப் பேசுகிற விஷயமுற்றினும் ஸ்ரீராமபிரான் கேட்டு அறிந்துகொண்டி 
ருந்தானென்றும் ஏதோ என்னமோ என்று விரைந்து வராமல் வைதிகச 
சடங்கினைப் பூர்த்திபண்ணியே வந்தானென்றும் கொள்ளுமாறு நிறைத் 
வத்தின் குறை முடித்து என்ற சொல்லாற்றலால் துலங்கவைத்தார் ஆசிரி 
யர் . மரதகம் ; மரகதம் - எழுத்து நிலைமாற்றம் . மலை - ஸ்ரீ ராமபிரானுக்கு 
உவமையாகுபெயர் . வன் திண்-இரண்டும் ஒரு பொருட் சொற்களெனினும் 
ஈண்டு ஒரு சொற்பொருளையே வலியுறுத்தி நின்றன . 


127. ( ப - ரை ) வந்தானை - வந்த ஸ்ரீ ராமபிரானை , இடைநோக்கி - 
இடையே பார்தது , வயிறு அலைத்து - அடிவயிற்றைப் பிசைந்து கொண்டு, 
மழைக்கண்ணீர் - மழை பொழிவதுபோல் பொழிகின்ற தனது கண்களின் 
நீரினால் , செந்தாரை குரு கியொடு - தாரை தாரையாய் வடிந்து கொண்டி 
ருக்கிற இரத்த வெள்ள ததோடு , செழுலே ததை - செழிப்பாகிய ( நல்ல ) 
பூமியை , சேறு ஆக்கி - தேறு படும்படி செய்து , எந்தாய் - எனது யஜமான 
னாகிய ( ஸ்ரீராமபிரானே ) , அந்தோ - ஐயையோ , உன கிருமேனிக்கு-உனது 
அழகிய வடிவுக்கு அன்பு இழைத்த - அன்பினைச செய்த , வன் பிழையால் - 
( இந்த ) வலிய தப்பிதத் கினால் , இது - இத்துனபம் , யான் பட்டபடி காண் - 
யான் அடைந்த விதததைப் பார்ப்பாய் , என்று எதிர்விழுந்தாள் - என் 
எதிரே விழுந்து கொண்டு ( புரண்டழுதாள் ). 


குறிப்பு : - எந்தாய் - சிறப்பில் வந்த மரபுவழுவமைதி . அந்தோ இரக் 
கப் பொருளுணர்த்து மிடைச் சொல் , எந்தாய் யான் = எந்தாயான் யகரத் 
தின் முன்யகரம் கெட்டது . “ யாழ முன்னர் என்னும் சூத்திரத்து மேல் ” 
என்றதனா லமையும் . சூர்ப்பாகை ஸ்ரீ ராமபிரானுக்கு ஏதோ தான் என் 
மை செய்யப் புகுந்ததாகவும் அதன் பொருட்டுத் தன்னைப் போற்றிப் பா 
சாட்டவேண்டிய திருக்க அதை விடுத்து இலக்குமணன் இப்படி அவமா 
னஞ்செய்துவிட்டானென் றுங் கருதி எம்பிரான் வந்ததும் சலிப்புச் சொல் 
வதுபோல் சொன்னாளென்பதும் பெரும்பாலும் ஸ்திரீகளுடைய குணம் 
இங்ஙனமே என்பதும் " அந்தோ உன் திருமேனிக் கன்பிழைத்த வன்பி 
ழையால் " என்ற சொல்லாற்றலில் துலக்கினார் ஆசிரியர் . அன்பு செய்த 
நன்மைக்கு இளையபெருமான் துன்பிழைத்தான் என்று அவள் முறையிட் 


62 


இக்கொண்டாள் என்பது இதன் பொருள் . வந்தானை - வினையாலணையும் 
பெயர் , வயிறலைத்தல் - வயிற்றில் அடித்துக் கொள்ளுதல் , பொதுவாக 
ஸ்திரீகளது பேதமைக்குணத்தில் இது ஒன்று . 


128. ( ப - ரை ) பேடிப்போர் வல்லரக்கர் - பேடித்தன்மையான போர் 
புரிவதில் வலிய இராட்சதர்களது , பெருங்குலத்தை - பெரிய கும்பல்களை , 
ஒருங்கு அவிப்பான் - வேரோடு மடிக்கும் பொருட்டு , தேடிப்போந்தனம் - 
( யாம் ) வலியவந் திருக்கின்றோம் , இன்று - ( ஆதலால் ) இப்பொழுதி , தீமாற் 
றம் சில விளம்பி - கொடுமையான வார்த்தைகள் சிற்சில சொல்லி , வீடிப் 
போகாது - ( வீணாக ) இறந்து போகாமல் , இ மெய் வனத்தை விட்டு - இந்த 
உண்மையான வனத்தை விட்டு , அகல ஓடிப்போ - தூரமாக ஓடிப்போய் 
விடு , என்று உரைத்த - என்பதாகச சொன்ன , உரைக ந்தாற்கு - வேதங் 
களால் அளவிட்டுக் கூறுதற்கு எட்டாத ஸ்ரீ ராமபிரானுக்கு , அவள் உரைப் 
பாள் - அந்த அரக்கியாகிய சூர்ப்பகை கூறத்தொடங்கினாள் . 


குறிப்பு: - போரில் தோல்விகண்டால் ஓடுவதாகப் போக்குக் காட்டி 
ஆகாயத்திலும் மறைந்து போர் செய்ய வல்லவர்கள் அரக்கர்கள் என்றும் 
அத்தகைய போரின் தன்மை ஆண்மையுமன்று பெண்மையு மன்று என்றும் 
பொருளகொள்ளுமாறு பேடிப்போர் வல்லரக்கர் என்றார் ஆசிரியர் . அவிப் 
பான் - அவி பகுதி ; பான் எதிர்காலங் காட்டிவந்த வினையெச்ச விகுதி .. 
பஞ்சவடி முதலிய வனங்களில் முனிவர்கள் தவஞ் செய்து வருகின்றபடி 
யால் அவைகளை மெய வனம் என்று சிறப்பித்துக் கூறப்பட்டது வீடல் 
சாதல் . வீடி - வீடு = பகுதி ; இ = வினையெச்ச விகுதி உரைகள் + தந்தான் 
எனப் பிரித்து வேதங்களைக் கொடுத்தவன் என்றும் பொருள் கொள்ளலாம் . 


தாளிணை 


129. ( ப - ரை ) இருந்த - ( ஜ்நந ஸ்தானத்தில் ) வசித்திருந்த , மாகரன் - 
பெரிய சரீரத்தோடு கூடிய கரனென்னும் அரக்கர் தலைவனது , 
யின் மிசை - இரண்டு பாதங்களின்மீ து , சொரிந்த சோரியள் வடிந்தோ 
டிய இரத்தவெள்ள ததோடு கூடியவளும் , ( சொரிந்த ) கூந்தலள் - நீண்ட கூந் 
தலோடு கூடியவளும் , தூம்பு என - நீரோடையைப்போல , தெரிந்த மூக்கி 
னள் வாயினள் காணப்பட்ட மூக்கோடும் வாயோடும் கூடியவளும் ( ஆகிய 
சூர்ப்பநகை ) செக்கர் - செம்மேகமானது, மேல் விரிந்த - மேலே படர்ந்தி 
ருக்கிற , மேக மென விழுந்தாள் - ( கரு ) மேகத்தைப்போல வீழ்ந்தனள் . 

குறிப்பு : - சூர்ப்பாகையின் சரீரம் கருப்பாயும் அவள் கூந்தல் செம் 
பட்டையாயும் அவள் மீது சொரிந்து வடிந்துள்ள இரத்தம் செகப்பாயும் 
இருந்தனபற்றிச் சொரிந்த சோரியள் கூந்தலள் செக்கர்மேல் விழுந்த 
மேகம் என வீழ்ந்தாள் ” என்றார் ஆசிரியா , கூந்தலும் இரத்தமும் செம்மேகம் 
என்று உவமானித்தபடியால் விரிந்த மேகமென்று உவமானித்த அவள் சரீ 
ரம் “ கருநிறம் உள்ளது என்பது பெறப்பட்டது . அரோ - ஈற்றசை . 


63 


130 , ( ப - ரை ) இருவர் மானுடர் - இரண்டு மனிதர்கள் , தாபதர் - 
தபவேடம் பூண்டவர்கள் , ஏந்திய - தாங்கிக்கொண்டிருக்கிற , விரி வில் 
வாள் கையர் - நீட்சிபெற்ற வில்லோடும் வாளோடும் கூடிய கையினர் , 

மன் 
மதன் மேனியர் - இரதி கேள் வன்போலும் ( அழகு படைத்த ) திருமேனி 
யுடையவர்கள் , தருமநீரர் - நல்ல குணமுள்ளவர்கள் , தயரதர்காதலர் - தச 
ரத சக்கரவர்ததியினது புத்திராகள் , செருவில்நேரும் - போரில்எதிர்ப் 
படுகின்ற , நிருதரைத்தேடுவார் - இராட்சதர்களைத் தேடித் திரிபவர்கள் . 


குறிப்பு: - தனக்குத் துன்பத்தைச செய்த ஸ்ரீ ராமலக்குமணரைத் 
தண்டிக்க வேண்டும் என்பது அவள் முறைப்பாடாய் இருந்தாலும் அவர் 
கள் மீது தனக்குள்ள ஆசை மிகுதிபற்றி மன்மதன் “ மேனியர் , தருமரர் " 
என்று விசேடித்தாள் . இப்பாட்டில் இருக்கின்றார் என்பது சொல்லெசசம் ,. 

131 , ( ப - ரை ) ஒங்கு அறம் கின் . - உயரும் தருமமார்க்கத்தில் ஒழு 
குபவராயிருந்து , நோக்கி - அத்தருமநெறி தவறுகிற இடங்களை ஆராய்ந்து ,, 
நிறுத்தும் நினைப்பினார்- ( அவ்விடங்களில் மீண்டும் தருமத்தை ) நிலை நிறுத்து 
கின்ற நோக்கமுடையவர்கள் , வென் றிவேல்கை விருதரை - வெற்றிபொருக் 
திய வேலேந்தும் கரங்களுடைய இராட்சதர்களை , வேரறக்கொன்று - 
( அவரை ) அடியோடு மாய்த்து நீக்குதும் என்று - தொலைத்துவிடுவோம் 
என்று , உணர் கொள்கையார் - கருதுகின்ற கோட்பாட்டை உடையவர்கள் , 
உன் வலி ஒன்றும் நோக்கலா - உனது ( படைவரம் முதலிய கணக்கற்ற )) 
புஜபலபராக்கிரமங்களில் எதையும் மசியாதவர்கள் . 

குறிப்பு : - ஸ்ரீராமலக்குமணருடைய வீரம் தவம் அறம் பெருமை 
நோக்கம முதலியவற்றை அடிக்கி எடுத்துப் புகழ்ந்தாள் எனினும் அவை 
அனைத்தும் நின்பலத்திற்கு முன் நில்லாதென்னும் பொருளில் கரனை அவள் 
துதித்தாள் என்னும் பெற்றி தோன்ற ஒன்றும் நோக்கலருன்வலி ” என்ற 
அடியில் திலங்கவைத்தார் ஆசிரியர் . ஒங்கறம் - வினைத்தொகை , நீக்கு 
தும் - நீக்கு = பகு கி ; தும் = எதிர்காலம் காட்டிநின்ற தன்மைப் பன்மை 
விகுதி . நோக்கலா - நோக்கு = பகு கி ; அல் = எ கிர்மறைஇடைநிலை ; அர் = 
பலர்பால் படர்க்கை விகுதி . அறன் - அறம் ; மகரத்துக்கு னகரம்போலி .. 


132 , ( ப - ரை ) ஒருபேதை - ( அவர்களோடு ) ஒரு பெண் மணி , மண் 
ணில் - பூமியிலும் , நோக்கருவானினில் - காணுதற்கரிய தேவலோகத்தி 
லும் , மற்றினில் - மற்றைப்புவனங்களிலும் , எண்ணி நோக்குறின் - ( அவ 
ளுக்கு இணை இருப்பரோ என்று ) யோசித்துப் பார்க்கு டெத்து , யாவர்க் 
கும் சோக்கலா - எவருக்கும் காணமுடியாத , பெண்ணின் நோக்கு உடை 
யாள் - பெண்களது எல்லா அழகையும் உடையவளாகி , என் கண்ணின் 
நோக்கி - என்னுடைய கண்களாலும் கண்டு , உரைப்பரும் காட்சியாள் 
( அளவிட்டுக் கூறுதற்கமை யாத அழகினையுடையவளா யிருக்கின்றாள் , 


64 


குறிப்பு : - " என் கண்ணினோக்கி யுரைப்பருங் காட்சியாள் ” என்றா 
ராகலின் இவ்வாக்கி எல்லா உலகத்தினுஞ்சென்று சஞ்சரிக்கக் கூடியவள் 
என்பது பெறப்பட்டது . மண்ணில் வானில் என்றபடியால் மற்றினில் 
என்பது மற்றை உலகம் எனப்பொருள் தந்து நின்றது . வானில் - வானி 
னில் ; இன் சாரியை . உரைப்பரும் - உரைப்ப அரும் ; அகரந்தொக்கது . 

133. ( ப - ரை ) கண்டு - ( நான் அவளைப் ) பார்த்து , இலங்கையர் 
கோக்கு - இலங்கையிலே வசிக்கப்படுகிற அரக்கர்களுக்கெல்லாம் அரசனா 
யிருக்கிற இராவணனான என் அண்ணனுக்குச ( சேர்ப்பித்தல் பொருட்டு ), 
நோக்கருங் காரிகையாள் தனை - பார்ப்பதற் கரிமையாகிய அந்தப்பெண்கள் 
நாயகத்தை , கொண்டுபோவல் எனா - எடுத்துக்கொண்டு போவேன் என்று 
எண்ணி , விண்டு - வெளிப்பட்டு , மேல் விழுந்தேனை - அவள் மீது பாய்ந்த 
என்னை , அவர் வெகுண்டு - அம்மனிதர்கள் ( என்னைக் ) கோபித்து , மூக்கு 
( என் ) மூக்கினை , துண்டம் ஆக்கினர் - ( இப்படித் ) துணித்தெறிந்து விட்ட 
னர் , எனச் சொல்லினாள் - என்று முறையிட்டாள் . 

குறிப்பு : - சாரிகையாள் + தனை ; காரிகையாடனை " குறில்செறியா 
லள அவ்வழிவந்த " என்ற சூத்திரப்படி நிலைமொழி யீற்று ளகரத்தைக் 
கண்ட தகரம் டகரமாய்த் திரிந்தபின் அந்த ளகரம் கெட்டது . போவல் - 
போ = பகுதி ; அல் === தன்மை யொருமை விகுதி . மூக்கு - மூக்கை இரண் 
டன் உருபு தொக்கது . மூக்கை மாத்திரம் அறுத்துவிட்டதாகச் சொன்னாள் 
எனினும் மற்றையவைகளையும் அறுத்துவிட்டதாகச் சொன்னாளென்றா 
வது அல்லது அறுபட்ட அவற்றைக் கரன் பார்த்தானென்றாவது கூட்டிப் 
பொருள் கொள்க . கோ - அரசன் ; கு - நான்கன் உருபு சாரியைபெறாது 
" இயல்பினும் விதியினும் " என்ற சூத்திரப்படி இனஒற்று மிகுந்தது . 

131. ( ப - ரை ) விடைச் சங்கரற்கும் - காளை வாகனத்தை யுடைய 
பரமசிவனுக்கும் , தடுப்பருந் தன்மையான் - அடக்குதற்கும் முடியாத நிலை 
மையான , 

வெங்கரப் பெயரோன் கொடிய விஷம் போன்ற கரன் என் 
னும் பெயரோன் , அங்கு - (மானுடனோடு போர்புரிக்க ) அவ்விடத் ( தும் ) , 
அரக்கர் - அசுரர்கள் , அவிந்து அழிந்தார் என . துன்பப்பட்டு இறந்து 
போனார்கள் என்று , பொங்கு அரத்தம் - ததும்பி வடியும் இரத்தமானது , 
விழிவழிபோந்து உக - கண்களின் வழியாகக் கொப்பளித்துக் கக்கும்படி , 
வெவகுண்டான் - ( மிகவும் ) கோபித்து நின்றான் . 

குறிப்பு : - அங்கும் உம்மை விகாரத்தால் தொக்கது . அவிந்தார் என்ற 
விடத்து வினாவுருபு தொகுத்தல் எனினும் பொருந்தும் . சங்கரற்கும் உம் 
மை உயர்வு சிறப்பு . திருப்பாற் கடல் கடைந்த சமயத்து எழுந்த ஆலகால 
விஷத்தைச் சங்கரன் உண்டு அதன் வேகத்தைத் தடுத்தாராகவே அவ்வி 
ஷத்தைக் காட்டிலும் இவன் கொடியவன் என்பது தோன்றவும் கரம் என் 
பது விஷத்தின் மறுபெயர்களில் ஒன்று என்பது தோன்றவும் விடைச்சல் 


65 


கரற்குந் தடுப்பருந் தன்மையான் என்று கூறிப் பெறவைத்தார் ஆசிரியர் . 
கரம் - விஷம் , சிவம் + சிவன் என்பது போலக் கரம் + கரன் என இவனுக்கு 
இப்பெயர் வந்தது உக - உகு = பகுதி ; அ = வினையெச்சவிகுதி . 


135. ( ப - ரை ) மாயபந்த மாவினையை மாய்கையாகிய பெரிய பாச 
வினையையும் , மாளப்பற்றறு - துலையும்படி பற்றற்ற , பெற்றியோர்க்கும் . 
தன்மையாளரான பெரியோர்க்கும் , உந்தரு நிலையதாகி - விலக்குதற்கரிய 
தன்மையுடையதாகி , உடன் உறைந்து - உடலினிடத்து ( உயிரோகி ) 
வசித்து , உயிர்கள் தம்மை - உயிர்க் கூட்டங்களை , அந்தகற்கு அளிக்கும் - 
எமனுக்குக் கொடுக்கின்ற , நோய்போல் - வியாதியைப் போன்று , அரக்கி 
முன்னாக - சூர்ப்பநகை முன் நடந்துவர , சேனை வெள்ளம் - கடல்போன்ற 
பெரிய சேனைக்கூட்டம் , வள்ளியோன் மருங்கு - (எதிர்பார்த்துக்கொண் 
டிருந்த ) ஸ்ரீராமபிரானுக்கு அருகே , வந்தது - வந்து சூழ்ந்தது . 

குறிப்பு : - ஆசையற்ற பெரியோர்க்கு அரியது யாது மில்லை என்றா 
லும் பிரார்த்த கன்மப்படி வருகிற நோயைத் தடுப்பது அவருக்கும் அரிதா 
கியதுபற்றி உந்தரு நிலையதாகி என்று நோயின் வலிமையை விளக்கியும் 
அரக்கர்கள் என்ற உயிர்க்கூட்டங்களை எமன் கொள்ளுமாறு செய்விக்கும் 
தன்மையாளான அரக்கியை ஈண்டு அத்தன்மையுள்ள நோயிக்கு உவமை 
முகத்துத் துளக்கியும் பொருள் துலங்கவைத்தார் ஆசிரியர் . வினையை என 

ரண்டனுருபு விரிந்தபடியால் மாள என்பதற்கிடையில் அவ்வினை என 
வருவித்து அதனை எழுவாயாக்கிப் பொருள் கொள்க . உடல் - உடன் - போலி . 


136. ( ப - ரை ) மின்னின்ற சிலையன் - பிரகாசந்தங்கிய வில்லைபுடை 
யானும , வீரக்கவசத்தன் - வெற்றியுள்ள கவசத்தை யுடையானும் , விசித் 
தவாளன் - (இடையில் ) தரித்த வானினை யுடையானும் , வடிம்பின் வாளி - 
கூர்மையுள்ள அம்புகளையுடைய , பொன் என்ற புட்டிலன் - அழகுதங்கிய 
அம்பறாத்தூணியை யுடையானும் , புகையும் நெஞ்சன் - கோபத்தீ மூண்டு 
எரிகின்ற மனத்தினை யுடையானு ( மாகி ) , நிலநின்று - ( ஸ்ரீ ராமபிரானைப் 
பார்த்து ) நில்லுங்கள் நின்று , யான செய்பிலை நான செய்கின்ற போரின் 
வல்லமையை , காண்டி - பாருங்கள் , என விரும்பி - என்று விருப்பத்தோடு , 
கேரா முன் நின்று - நேராகவந்து எதிரே நினறு , பின் வந்தோனை - ( தமை 
யன் தடையை மறுக்க மாட்டாமலும் தமையனைத் தனியே அனுப்ப மன 
மில்லாமலும் ) தன்னைத் தொடர்ந்து வருகிற தம்பியை , நோக்கினன் மொ 
ழியலுற்றான் - ( ஸ்ரீ ராமபிரான் ) பார்த்துச் சொல்வானாயினான் . 


குறிப்பு : -விசித்தல் - கட்டல் , விசித்த - விசி = பகுதி ; த் = சந்தி ; த் = 
இடைநிலை ; அ = பெயரெசசவிகுதி . வடிம்பு - கூர்மை , காண்டி - காண் = 
பகுதி ; த் = எழுத்துப்பேறு ; இ - முன்னிலை யொருமைவிகுதி ; த் + ட் ஆனது 
விகாரம் . நோக்கினன் - முற்றெச்சம் , வந்தோனை - வினையாலணையும் பெயர் . 

9 


66 


137. ( ப - ரை ) ஆளியின் துப்பினாய் - சிங்கத்தை நிகர்த்த வலிமை 
பெற்ற இலக்குமணனே , மீள அருஞ்செருவின் - திரும்புதற்கரிய ( பெரும் ) 
போரில் , விண்ணும் மண்ணும் - விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் ,, 
என்மேல் வந்தாலும் - என்னுடன் போர் செய்தற்கு வந்து சேர்ந்தாலும் ,, 
நாள் உலந்து - ( அவர்களனை வரும் தமது ) ஆயுள் முடியப்பெற்று , அழியும் 
என்றே - மடிவார்கள் என்றே, உனக்கு நான் உரைப்பது என்னே - நான் 
உனக்குச் சொல்லவேண்டியது யாது , நின்று - ( நீ போருக்கு வராமல் இவ் 
விடத்திலேயே ) இருந்துகொண்டு , இ அமர் . எனக்கருளி - இந்தப்போரினை 
எனக்குக் கொடுத்து , என் தோளினைத் தின்னுகின்ற - எனது புயங்களை 
மெல்லுகின்ற , சோம்பினை - சோம்பலை , துடைத்தி என்றான் - நீக்கிவிடு 
என்று ( இலக்குமணனைப்பார்த்து ஸ்ரீ ராமன் ) கூறினான் . 

குறிப்பு : - இந்தப் போர் மிகவும் பெரிய போர் என்றும் இதிற் போ 
ராட வந்துள்ள இராட்சதர்கள் மிக்க வரமும் பலமும் பெற்றவர்களென் 
றும் பொருள் கொள்ளுமாறு " மீளருஞ்செரு என்றும் அங்கனமாயினும் 
அவர்கள் என் முன் நிற்பதற்காற்றார் என்னும் பொருள் கொள்ளுமாறு 
" விண்ணும் மண்ணும் என் மேல் வந்தாலும் என்றும் கூறினார் ஆசிரியர் . 
ஸ்ரீ ராமலக்குமணர்கள் போர்த்தொழிலில் மிகவும் விருப்பமுடையவர்கள் 
என்ற பெற்றி தோன்ற இவ்வரமெனக்கருளி என்னுஞ் சொல்லாற்றலில் 
துலங்கவைத்தார் . என்னே - ஏகாரம் தேற்றப்பொருளோடு சொல்ல 
வேண்டிய தில்லையே என்ற எதிர்மறை வினாப்பொருளையும் தந்து நின்றது . 

138. ( ப - ரை ) இளையவீரன் - இலக்குமணன் , இசைந்திலன் என்ற 
னன் - (உம்மைத் தனியே அனுப்பு தற்குச ) சம்மதிக்க மாட்டேன் என்று 
சொல்லி , இராமனேந்தும் - ஸ்ரீ ராமபிரான் ஏந்துகின்ற , குன் றன தோளி 
னாற்றல் - பருவதம் போன்ற புயவலிமையை , உள்ளத்தில் உணரக்கொண் 
டான் - ( பிறகு ) தன் மனதில் ஆராயந்து தெளிவுகொண்டான் , அன்றியும் 
அல்லாமலும் , அண்ணல் மறுக்கிலன் 

தமையனான ஸ்ரீ ராமபிரா 
னது கட்டளையை மீறாதவனாய் அங்கை கூப்பி நின்றனன் - தனது அழகிய 
கரங்குலித்து (நமஸ்கரித்து ) நின்றவனாகி , கண்ணீர் நிலம் உற - கண்களில் 
ருந்து நீர் ததும்பி நிலத்தின் கண் சிந்த , புலர்கின்றாள் பால் - அழுது நிற் 
கின்ற பிராட்டியின் பக்கத்து இருந்தான் - ( அங்குக் காவலாக ) இருந்தான் . 

குறிப்பு - முதலில் ஸ்ரீ ராமபிரான் கூறிய மொழிக்கு இலக்குமணன் 
இணங்கேன் என்றது அவனது அன்னையாகிய சுமத்திரா தேவியின் வாக் 
குப்படியும் பின்னர் இணங்கியது தமையன் வார்த்தையை மீறலாகாது 
என்ற முறைமைபற்றியும் தமையன் புயவலியைத் தான் உணர்ந்தறிந்து 
கொண்டமைபற்றியும் என்க . இதற்கு முன் இவ்வளவு பெரிய அரக்கர் 
கூட்டத்தைப் பிராட்டி பார்த்திராது பற்றியும் இவ்வாறு திரண்டு வந்த 
அவாகளுக்கிடையில் ஸ்ரீராமபிரானுக்கு ஏது நேருமோ என்ற கவலையைப் 
பற்றியும் ஜானகி பயந்து வருந்தினாள் என்பது தோன்ற கண்ணீர் நிலனு 


ஆணை 


67 


புலர்கின்றாள் பால் " என்றார் ஆசிரியர். என்றனன் என்ற சொல்லை 
இசைந்திலன் என்பதின் பின் கூட்டிப் பொருள் கொள்க . இசைந்திலன் , 
என்றனன் , நின்றனன் - இவை முற்றெச்சங்கள் . புலர்தல் - வருந்துதல் . 


139. ( ப - ரை ) தனிச்சிலை தரித்தமேரு - ஒப்பில்லாத வில்லேந்திய 
மலையைப்போன்ற ஸ்ரீ ராம பிரான் , முழையினின்று எழுந்துசெல்லும் - 
குகையினிடத்திலிருந்து வெளிசசெல்லுகின்ற, மடங்கலின் முனிந்து - 
சிங்கத்தைப் போன்று கோபித்து , தழையு று சாலை நின்றும் - பன்னகசாலை 
யிலிருந்தும் , குழையுறு மதியம் பூத்த - காதணிகளை அணியப்பெற்ற முழுச் 
சந்திரன் உதித்திருக்கிற , கொம்பு அனாள் - ( பூம் ) கொம்பையொத்த 
பிராட்டி , குழைந்து சோர - வாடி 

வாடி வருந்தவும் , மமை என மேகங்களைப் 
போல , முழங்குகின் த - ஆரவாரஞ்செய்கின்ற, வாள் எயிற்று அரக்கர் காண - 
பிரகாசமுற்ற வக்கிர தந்தங்களை யுடைய அரக்காகள் பார்க்கவும் , சென் 
றான் - அவ்வரக்கர் கூட்டத்தள் (தனியே ) ஏழைந்தான் , 


குறிப்பு: - பிராட்டியினது முகத்தைச சந்திரனுக்கு உவமை கூறவந்த 
ஆசிரியர் அச்சந்திரனுக்குக் காதணி என்ற ஆபரணம் இல்லாதுபற்றி அதி 
னும் விசேஷ முள்ளது என்னும் பெற்றி தோன்றக் " குழைபுறு மதியம் 
பூத்த கொம்பினாள் என்றார் . குழையுறு என்பதைக் கொம்புக்கு அடை 
மொழியாக் கொண்டு தளிராகிய கொம்பன ளெனினும் பொருந்தும் , 
மழை யென முழங்குகின்ற வாளெயிற்றாககர் என்றாராகலின் அரக்கர் 
கள் கோபத்தினால் தமது பற்களை நெறு நெறனக் கடித்த சத்தம் மழையி 
னது முழக்கம் போன்றிருந்தது என்னும் பெற்றி தோன்றிற்று . ஸ்ரீ ராமபி 
சான் போருக் கெழுந்து செல்லும் கெம்பீரத்தை ஆசிரியர் குகையினின் 
றெழுத்து செல்லுகிற சிங்கத்தினது வீரத்தோடு உவமையாக்கினார் . குழை 
யுறு , தழையுறு வினைத்தொகை சோர + காண இவ வினை யெச்சங்கள் 
சென்றானென்னும் வினை முற்றைத்தழுவி முடிந்தது . 


140 . ( ப - ரை ) புனையும் வாகையாய் சூடுகின்ற வெற்றி மாலையினை 
யுடையவனே , இனைய ஆகலின் - இத்தகைய அவசகுனங்கள் ஏற்படுகின்ற 
படியால் , இவனை - இந்த வீரனை , மானு - ன ஒருவன் என்று நினையல் 
மனிதன் என்றும் ( அதிலும் ) ஒருவன் என்றும் நினையாதே , ஆவது ஒன்று 
அன்று - இனி ஆகப்போகின்ற காரியங்கள் ஒன்றல்ல , அது நீதி - அது 
எதார்த்தம் , யாம் நின்ற வினையெலாம் செய்து - நாம் இது காலம் வரை 
செய்துகாட்டாத மாயச் செயல் முழுதும் செய்தும் , வெல்லல் ஆம் தன் 
மையன் அல்லன் - நாம் வெற்றி கொள்ளும்படி பின்னிடக் கூடியவன் அல் 
லாதவனாக இருக்கின்றான் , என் உரை பொறுத்தி எனப் புகன்றான் - ( இங் 
ஙனம் புகன்ற ) எனது வார்த்தைகளி லேதுங் குற்றமிருந்தால் அதைப் 
பொறுத்துக்கொள்வாயென்று ( அகம்பன் கரனிடத்துக் ) கூறினான் . 


68 , 


உவமானமாகக் 


குறிப்பு : - " இவனை நினையலாவு தொன் றன்று ” எனக்கூட்டி இவனைப் 
( பற்றிப் ) பிரமனோ சிவபிரானோ அல்லது விஷ்ணுவோ என்று பலவாறு 
நினைக்கும்படியா யிருக்கின்றான் எனப் பொருள் கொள்ளவும் பொருந்தும் . 
நினையல் - நினை = பகுதி ; அல் = எதிர்மறை எவலொருமைவிகுதி . வாகையாய் - 
விளிவேற்றுமையில் ஈறு திரிந்தது . வினை - வஞ்சனையெனும் வினைமாற்று . 

141. ( ப - ரை ) உரைத்த வாசகங் கேட்டலும் - ( அகம்பன் ) சொன்ன 
(இந்த ) வார்த்தையைக் கேட்டதும் , உலகு எலாம் உலைய - எல்லா உல 

உலகும் 
( திடு திடு என்று ) நடுங்குப்படி , சிரித்து - நகைத்து , தேவரைத் தேய 
அரைத்த - தேவர்கள் எல்லாம் தேய்ந்து போகும்படி அரைத்துத் தள்ளிய , 
அம்மியாம் அலங்கு எழில் தோள் - அம்மிக்கல் போன்று அசைகின்ற அழ 
கிய ( எனது ) புயங்கள் , அமர் வேண்டி இரைத்து வீங்குவ - பெரும் போ 
ரை விரும்பிக் குதூசலித்துப் பூரிப்பவையா யிருக்கின்றன , நின்ற என் சே 
வகம் - நிலைபெற்ற எனது வீரத்தனம் , மானுடற்கு - ( இந்த ) மனிதனுக்கு 
எளியவோ என்றான் - இலேசானவையாகுமோ என்று கேட்டான் . 

குறிப்பு: - தேவர்களது கருவையே அறுப்பதாக அசுரர்கள் கங்கணங் 
கட்டி யிருக்கின்றமையால் தனது புயவலியின் பெருமை தோன்ற அவர் 
களை அரைத்த அம்மிபோல் என்ன 

கூறினான் அசுரன் 
என்று பொருள் கொள்க . இதில் உள்ள ஆம் என்னும் சொல் போல் என் 
னும் பொருளில் வந்தது . அல்லது இவ்வாறு எண்ணியிருப்பதை முடித்ததா 
கக் கூறினான் எனினும் பொருந்தும் . தேவர்களோடு எதிரிஸ்தானம் வகித் 
துள்ள அரக்கனாசிய எனக்குக் கேவலம் ஒருமனிதன் எதிரியாவனோ என் 
னும் பெற்றிதோன்ற உலகெலா முலையசசிரித்து மானுடற் கெளியவோ 
என்றார் ஆசிரியர் . வீங்குவ - வீங்கு = பகுதி ; அ = பலவின்பால் முற்றுவிகுதி . 

142. ( ப - ரை ) மருள் தரும் களிவஞ்சனை - மயக்கத்தைத் தரத்தக்க 
கள்ளுண்ணும் வஞ்சகமுள்ள - வளை எயிற்று அரக்கர் - வளைந்தபற்களையு 
டைய இராட்சதரது , கருடன் அஞ்சுறும் - கருடனும் காண்பதற்கு அஞ்சு 
கின்ற தோற்றத்தோடு கூடிய , கண்மணி . கண்களிலுள்ள கருமனியை ,, 
காகமும் கவர்ந்த - காக்கைக் கூட்டங்களும் கொள்ளைகொண்டன , அருள் 
தரும் - கருணை புரிகின்ற , திறத்து - மேன்மையையுடைய , அறம் அன்றி 
தருமமென்பதல்லாமல் , வலியது - வலிமையுள்ளது , உண்டோ - வேறு 
உனதோ ( இல்லை என்றபடி ) , இருள் தரும் புரத்து இழுதையர் - இருளைக் 
கொடுக்கின்ற சரீரத்தோடு கூடிய அறிவீனராகிய அவ அரக்கர்களிடத்தில் , 
பழுசி உறற்கு எளிதே - கேடு சம்பவிப்பது இலேசானதேயாகும் . 

குறிப்பு : -களி - கள் . வளை எயிறு - வளைந்த பற்கள் , கருடன் என்ப 
திலுள்ள உயர்வு சிறப்பு உம்மை விகாரத்தால் தொக்கது . காகமும் என்ப 
திலுள்ள உம்மை இழிவு சிறப்பில் வந்தது . ஆமோ என்பதிலுள்ள கொ 
ரம் எதிர்மறைப் பொருளில் வந்ததாகவே ஆகாது என்னும் பொருள் தந்து 


0 


போன்ற 


நின்றது . புரம் - சரீரம் . இராட்சதர்களுடைய சரீரத்திலுள்ள கருப்பு 
நிறம் மற்றொன்றிற் பட்டால் அதுவும் கருப்பு நிறமாய்க் காட்டுமென்ற 
பொருள் தருமாறு அவர் நிறத்தை விசேடித்து இருள் தரும் என்றார் ஆசியர் . 
கவர்ந்த - கவர் = பகுதி ; அ = பலவின்பால் படர்க்கை வினைமுற்று விகு கி . 

113 . ( ப - ரை ) கைக்கரி அன்னவன் தும்பிக்கை யினை யுடைய 
யானையை நிகர்த்த ( ஸ்ரீ ராமபிரானது ) , பகழி - பாணங்கள் , கண்டவர் 
மெய்க்குலம் - பார்த்த இராட்சதர்களின் சரீரக் குவியல்களை , வேரொடும் 
துணித்து - அடியோடும் அறுத்து , வீழ்த்தின - ( 39 ) தள்ளின , மைக்கரு . 
மனத்து ஒரு வஞ்சன் - குற்றமென்ற கருவினிடத்தரதித்த ( வன் ) மனத்தி 
னையுடைய ஒரு வஞ்சகனான , மாண்பு இலன் 

மாண்புஇலன் - தரமில்லாதவன் , பொய்க்கரி 
கூறிய - நியாய மன்றினிடத்துப் பொய்சசாட்சி சொன்ன , கொடுஞ்சொல் 

. கொடிய வார்த்தைகளை ( அக்கணைகள் அனைத்தும் ) ஒத்தன . 
குறிப்பு : -- ஸ்ரீ ராமபிரானது போர்த்திறம் தோன்ற அவரைக் கைக்கரி 
என்று உவமானித்தும் அவரது பாணங்களின் வலித்திறம் தோன்ற அவை 
களைப் பொய்ச்சாட்சி சொல்லுபவர் வார்த்தையின் கொடுமை 

என்று உவ 
மானித்துங் கூறினர் ஆசிரியர் . பொய்ச்சாட்சி சொல்லி வயிறு வளர்த் 
துத் திரிபவனது இழிவுதோன்ற அவனது மனதைக் குற்றமென்ற கருவிலி 
ருந்து உதித்ததென்று விசேடித்துக் கூறப்பட்டது . ஈற்றசை . 

144. ( ப - ரை ) திரிசிராவெனுஞ் சிகரம் - திரிசிரன் என்னும் பெய 
ரோடு கூடிய சேனைகளினது தலைவன் , மண் சேர்தலும் - ஸ்ரீ ராமபாணத் 
தால் வதையுண்டு பூமியில் வீழ்ந்ததும் , செறிந்த நிருதர் - ஆங்கு நிறைந்து 
சூழ்ந்து கொண்டிருந்த இராட்சதர்களான ) , பரிதிவாளினர் - பிரகாசமுற்ற 
வாளாயுதத்தோடு கூடிய , கேடகந் தடக்கையர் - கேடகத்தைத் தரித் 
துள்ள விலாசமான கையோடு கூடியவர் , தூடணன் விலக்கவும் - தூட 
ணன் என்கின்ற மற்றொரு அரக்கன் ஓடாதீர்கள் என்று தடுத்தும் , பரந்த 
குருதி நீரிடை - பரவி நீரைப்போல் ஓதிகின்ற இரத்தத்தினூடு , வார்கழல் - 
நீண்ட , பாதங்கள் , கொழுங்குடர் - ( ஆங்கு மடித்து டெக்கின்ற அரக்கர்களி 
ன து ) கொழுத்த குடல்களில் , தொடக்க - மாட்டிக்கொள்ளும்படி , நில்லார் 
ஒடினர் - நின்று ( திரும்பிப் பாராதவராயும் ) ஓட்டமெடுத்தார்கள் , 

குறிப்பு : - திரிசிரன் என்பவன் சேனைகளுக்கோர் அதிபதியானது 
பற்றி அவனைச் சிகரம் என்றார் ஆசிரியர் . தூடணன் விலக்கவும் - இதி 
லுள்ள உம்மை தூடணன் என்பவனும் மற்றொரு சேனைத்தலைவன் என்ற 
சிறப்பினைத் தந்து நின்றது . பரிதி - சூரியன் , ஈண்டிது சூரியனது பிரகா 
சத்தைக்குறித்து நின்றது , கழல் - பாதம் எனினும் வீரர்கள் பாதத்தில் 
அணிந்துள்ள ஓர்வகை ஆபரணமெனினும் பொருந்தும் ஸ்ரீ ராமபிரானது 
பாணத்துக்குப் பயந்தோடுகின்ற இராடாதர்களை ஆசிரியர் " பரிதிவாளி 
னர் கேடகத் தடக்கையர் " என்று சிறப்பித்துக் கூறிய பெற்றி ஈகைச் 


70 


சுவை பயக்குத்தன்மையது . தொடக்க -சிக்கிக்கொள்ள ; தொடக்கு = பகுதி ; 
அ = வினையெச்ச விகுதி . இது ஓடினர் என்னும் வினைமுற்றைத் தழுவிற்று . 


145. (பரை ) அனையராகிய அரக்கரை - அவ்வாறு ஓடிக்கொண்டி 
ருக்கிற இராட்சதர்களை , நின்றே - ( தடுத்து ) நின்று , துனையும் வார்பரித் 
தேரினன் - விரைவாகச செல்லுகின்ற நெடிய குதிரைகள் கட்டிய தேரை 
யுடையவனாகிய , தூடணன் - தூடணன் என்பவன் , ஆண்தொழிற்கமைந்த 
ஆண்மைத்தனத்துடன் ஒத்த , வினைய நீங்கிய மனிசரை 

போர்த்தொழி 
லுக்கேற்ற செயல் இல்லாத மனிதர்களுக்கு , வெருளன் பின் - நீங்கள் பயப் 
படவேண்டாம் , அன்ன நினையும் நான் - இவவாறு மனிதருக்குப் பயந்து 
ஓடக்கூடாதென்று நினைக்கின்ற நான் , 2 மக் தரைப்பது முண்டென- உங்க 
ளுக்குச் சொல்லவேண்டியது மிருக்கின்றது என்று , சொன்னான் - ( அவர்கள் 
மனதில் நன்றாய்ப் பதியவேணுமென்ற எண்ணத்தோடு ) எடுத்துக்கூறினான் . 


குறிப்பு : - நின்றே என்ற சொல்லாற்றலால் ஓடுகின்ற அரக்கர்களை 
மிகவும் பிரயாசையுடன் சிறிது நேரம் நிற்கும்படி தடுத்தனன் என்பதும் 
பின்னரும் அவர்கள் ஓடினர் என்பதும் பெறப்பட்டது . மானிடரைப் 
பற்றி அரக்கர்கள் கருகியுள்ள இழிவு இத்தகையது என்பதை மனிசர் 
என்ற சொல் திலக்கின்றது . அரக்கரை நின்றே - அரக்கரைத் ( தடுத்து ) 
நின்றே எனக்கொண்டு கூட்டிப் பொருள் கொள்க . தடுத்து - சொல்லெச்சம் . 
மனிசரை வெருவன் மின் - மனிசருக்கு வெருவன் மின் ; இரண்டன் உருபு 
நான்கன் உருபுப் பொருளில் மயங்கிற்று . 


2 


146. ( ப - ரை ) வசசையாமெனும் - வசை என்பதற்குக் காரணமான 
பயம் - கோழைத்தனம் , 

மனத்துண் டன 

வாழும் - மனதில் குடிகொண் 
டிருக்கிற தென்று சீவிக்கும் , கொச்சை மாந்தரை கீழ்மையான மனித 
ருக்கு , கோல்வளை மகளிரும் - வளைந்திருக்கின்ற வளையலைக் 

ற வளையலைக் கையிலணிந் 
ள்ள பெண்களுங்கூட , கூசார் - பயப்படமாட்டார் , நிச்சயம் எனும் - 
தைரியம் என்று சொல்லப்படுகிற , கவசந்தான் - காவற் போர்வைதான் , 
நிலைநிற்பதன்றி - கடைசிவரையும் நிலைத்திருப்பதல்லாமல் , அச்சமென்னு 
மீது - இப்படிப் பயந்து ஓடுகிற இந்தக் கோழைத்தனம் , ஆருயிர்க் கருந்து 
ணையாமோ - உங்களுடைய அரிய உயிருக்கு ஒப்பற்ற துணையாகுமோ. 


டது . 


குறிப்பு : - வசை என்பது எதுகை நோக்கி வச்சை என விகாரப்பட் 

கோல்வளை -- செய்த வளையல் எனவும் பொருந்தும் ; வளைந் திருப் 
பது வளை - இது தொழிலாகு பெயராய் அவ் அணியின் பெயராயிற்று . மச 
ளிருங் கூசார் - உம்மை இழிவு சிறப்புப் பொருளது . அச்சம் துணையாகா 
தென்றாராகலின் நிச்சயமென்பது தைரியமெனப் பொருள் தந்து நின்றது . 
ஆமோ என்பதின் ஈற்றிலுள்ள ஓசாரம் ஆகாதென்றபடி எதிர்மறை . 


71 


147. ( ப - ரை ) செம்புகாட்டிய - ( கோபத்தில் ) சிவப்பு நிறங்காட்டிய , 
கண்ணிணை - இரண்டுகண்களும் , பாலெனத்தெளிந்தீர் - ( பயத்தினாலே கோ 
பந் தீர்ந்ததால் ) வெளிறியநிறமாகப் பெற்றவாகளே , வெம்புகாட்டிடை - வெப் 
பமுற்ற கொடியகாட்டினூடு , நுழைதொறும்- நுழைந்து நுழைந்து ஓடுகின் 
றபோது , வெரி நுறப் பாய்ந்த - முதுகுப் புறற்தில் பதியும்படி பாய்ந் திருக் 
கிற, கொம்பு - மரக்கொம்புகளின் காயத்தை, குல மங்கையர்க்கு - கற்பு 
டைய ( உங்கள ) மனை விமாருக்கு , காட்டுதிரோ - காண்பிப்பீரோ, ( அல்லது )) 
தடமாரபிடை - விலாசமுற்ற மார்பினகத்து , குளித்த - முழுகிப் பாய்ந்தி 
ருக்கிற , அம்பு காட்டி திரோ - ( எகிரியினா லெய்யப்பட்ட ) பாணங்களினது 
காயத்தைக் காண்பிப்பீரோ சொல்லுங்கள் . 


ற நீர் 


குறிப்பு : - செம்பு - பஞ்ச லோகங்களில் ஒன்று ; செம்பு சிவப்பு நிற 
மும் பால் வெண்மை நிறமும் பெற்றுள்ளமையால் செம்பு பால் எனக் கூறி 
னர் ஆசிரியர் . கொம்பு அம்பு என்பன கொம்பினாலும் அம்பினாலும் பட் 
டுள்ள காயங்கள் எனப் பொருள் தந்து கின்றன . போரிற் சென்று மடிந்த 
பிரேதங்களை அவரவர் மனைவிமார் ஆராய்ந்தெடுத்து மார்பிற் பட்ட காயத் 
தால் மடிந்தவனை வீரன் என்றும் முதுகிற் பட்ட காயத்தால் மடிந்தவனைக் 
கோழை என்றும் கண்டு முன்னவனை விமரிசையாகவும் பின்னவனை இழி 
வாகவும் சடங்கு நிறைவேற்றும் முறைபற்றிக் கொம்பு அம்பு காட்டு திரோ 
குலமங்கையர்க்கம்மா 

என்று கூறப்பட்ட அம்மா இரக்கப் பொரு 
ளோடு வியப்புப் பொருளையும் காட்டவந்த அசைசசொல் . 
148. ( ப - ரை ) என் 

என்று வரங்கூறி , தானும் - ( தூடணன் 
என்று சொல்லப்பட்ட ) அவனும் , தன் எறிகடற் சேனையும - அலையை வீசு 
கின்ற கடலுக்குச் சமானமான தனது சேனா சைன்யங்களும் , இறை 
சிறிது நேரம் நீங்கள் , என் நெடுஞ்சிலைவலி எனது நீண்ட வில்லினது வலி 
மயை , நின்று காண்டிரென நின் றுபாருங்கள் என் 

று , 

நேராகசசென்று 
( ஸ்ரீராமபிரானுக்கு ) முன்னர் சென்று , தாக்கினன் - எதிர்த்தான் , தேவரும் 
மருள் கொண்டு திகைத்தார் - ( இவன் வந்து நிற்கின்ற தீரத்தைக் கண்ட ) 
தேவர்களும் தமது மனந் திகைத - நின்றார்கள் , இராமனும் - ஸ்ரீ ராமபி 
ரானும் , நன்று காததி என் உனது சேனைகளையும் உன்னையும் ஞாபகமா 
கக் காததுக் கொள்வாயென, எதிர்செல நடந்தான் - எகிர்த்துச சென்றான் . 

குறிப்பு - தூடணனது போர் வலியைச் சிறப்பித்தாங்குத் தேவரும் 
மருள் கொண்டு திகைத்தார் என்றும் ஸ்ரீ ராமபிரானது போர் வலியைச் 
சிறப்பித்தாங்கு நன்று காத்தி என்றும் புனை 6 தி கூறினார் ஆசிரியர் . தேவ 
ரும் இராமனும இவைகளின் ஈற்றும்மை சிறப்புப் பொருள் பெற நின்றன . 

149. ( ப - ரை ) சென்ற தேரையும் - ( ஸ்ரீராமபிரான் எதிரில் ) சென்று 
(நின்ற ) தேரையும் , தேர்மேல் - அந்தத் தேரின் மீது , சிலையுடைமலையென 
வில்லைக் கையிற் பிடித்திருக்கிற ( ஒரு ) பருவதம் என்ன , நின்ற தூட 


- 


72 


ணன் தன்னையும் - நின்றுகொண் டிருக்கிற தூடணன் என்ட - னையும் , 
நோக்கிய விமலன் - பார்த்த ஸ்ரீ ராமபிரான் , கன்று நன்று நின் நிலை யென 
நல்லது நல்லது உன்னுடைய வல்லமை 

என்று , அருளிறை நயந்தான் 
கருணையோடு அவனைச் சிறிது மதித்தனர் , என்றகாலத்தவ் வெய்யவன் 
என்று புகழ்ந்து கொண்டிருக்கும்பொழுதே அந்தத ( தூடணன் என்கிற) கொ 
டியவன் , பகழிமூன்றெய்தான் - ( பராக்கிரமம் பொருந்திய ) மூன்று பாணங் 
களை ( எடுத்து ) ஸ்ரீ ராமபிரான் மீது பிரயோகித்தான் . 

குறிப்பு : - மெலன் மலபந்த மற்றவன் . நன்று நன்று - வியப்பின் 
பொருட்டு தித்த அடுக்குத்தொடர் . தூடணன் கொணர் 55 கடல் போன்ற 
பெருஞ் சேனைகள் எல்லாம் மடித்தும் அவன் தானே சிறிதும் அஞ்சாது 
ஸ்ரீ ராமபிரான் முன் வந்து நின்றான் என்றும் அவ்வாறு நின்றதும் பேசசு 
முடியுமுன் பாணப்பிரயோகஞ் செய்தானென்றும் பெற்றி தோன்ற என்ற 
காலை அவ்வெய்யவன் பகழி மூன்றெய்தான் என்றார் ஆசிரியர் . 


150. ( ப - ரை ) தேவர் ஆர்த்தெழ - வானவர்கள் சந்தோஷ முழக்க 
மிட்டுக் கொண்டாடும்படிக்கு , முனிவர்கள் - தவரிஷிகள் , திசைதொறும் 
சிலம்பும் - நான்கு திக்குக்களிலிருந்தும் ஓதுகிற , ஓவில் வாழ்த்தொலி - குறை 
வில்லாத ஆசீர்வாதத்தின் தொனி , நாற்கடல் முழக்கென ஓங்க - நான்கு 
பக்கத்திலுஞ் சூழந்துள்ள கடல் முழக்கமென முழங்க , வல்லையேல் நீ - நீ 
ஒரு சமர்த்தனாயிருந்தால் , காவடா இது - இந்தப் பாணத்திற்கு நீ தப்பிக் 
கொள்ளடா, எனக் கணையொன் றேவினன் - என்று ( ஸ்ரீ ராமபிரான் ) ஒரு 
பாணத்தை எடுத்துப் பிரயோகம்பண்ணினார் . அவன் அந்த அரக்கன் 
எயிறுடை நெடுந்தலை இழந்தான - வக்கிர தந்தங்களோடு கூடிய தனது 
சிரம் துண்டாய் அற்று விழ முண்டமாய்ப் புவியில் வீழ்ந்தான் . 


குறிப்பு : - சிலயல் - சத்தமிட்டு ஓதுதல் . ஓவு - குறைவு பஞ்சவடி 
என்ற ஸ்தானத்தைசசுற்றி நான்கு பக்கங்களிலும் மசரிஷிகள் சூழ்ந்து 
தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார் என்ற பெற்றி தோன்றவும் அவர்கள் 
வாழ்த்தியவை அனைத்தும் நான்குவேத மந்திரங்கள் என்ற பெற்றி தோன் 
றவும் நாற்கடல் முழக்கென ஒங்க என்றார் ஆசிரியர் . தூடணனது தலையை 
நெடுந்தலை என்று சிறப்பித்தாரெனினும் அத்தலை கோரரூபமுடையது என் 
னும் பொருள் துலங்க எயிறுடைநெடுந்தலை என்றார் . தூடணனாலே தேவர்க 
ளும் முனிவர்களும் பல இடையூறகளுக்காளா யிருந் தன ரென்பதும் இனி 
அத்தகைய இடையூறுகள் நேரா என்று அவர்கள் சந்தோஷமடைந்தாரென் 
பதும் " தேவரார்த்தெழ முனிவர்கள் வாழ்த்தொலி ஓங்க என்ற பெற்றி 
பயால் பெறவைததார் . எயிறுடை - எயிற்றுடை என மிகாதியல்பாயிற்று ;; 
“ நெடிலோ யொத்தொடர்க் குற்றுகரங்களுள் டறவொற்றிரட்டும் வேற்று 
மைமிகவே என்னுஞ் சூத்திரத்திறு தியில் மிகவே என்றபடியால அமையும் . 


